Registered No. M. 2880 ‘“SIDDHANTHAM” 


சச 3434/ Vol 42— No. 3 


சைவ சித்தாந்த மகா சமாஜத்‌ இங்கள்‌ வெளியீடு 
*தன்க டன்னடி யேனையுக்‌ தாங்குதல்‌ 


என்க டன்பணி செய்து டெப்பதே ” 


மலர்‌ 45] லக பங்குனி 1969 மார்ச்சு இதழ்‌ 3 


உள்ளுறைற பக்கம்‌ 

ன்‌ சம்பந்தர்‌-தெண்ணர்‌ கற்பு TB 
அன்பர்‌ பணி AS 
நான்கு படிகள்‌ 12] 

“5, பவன்‌ எனும்‌ நாமம்‌ 87 
] சிவத்திரு. வெ. கா. விருத்தாசல செட்டியார்‌ மணிவிழா - 90 
சமாச 68ஆம்‌ ஆண்டுவிழா மாநாட்டுத்‌ திறப்புரை ~~ 92 


ட மதிப்புரை ட 99 
இதழாசிரியர்‌ : மு. அருணாசலம்‌, எம்‌. ஏ., 
துணையிதழாசிரியர்‌ : வித்‌ துவான்‌ அம்பை. இரா. சங்கரன்‌, - 
சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌, 
12, ழக்கு மாடவீதி, மயிலாப்பூர்‌, சென்னை-4. 


சமாஜச்‌ செயற்குழுக்‌ கூட்ட அறிவிப்பு 
சென்னை மயிலாப்பூர்‌ குமரகுருமாத முதலி தெருவி 
அன்ள சமாஜ அலுவலகத்தில்‌ 30-38-69 ஞாயிற்றுக்‌ 
கிழமை காலை 9-30 மணிக்கு சமாஜச்‌ செயற்குழுக்‌ கூட்டம்‌ 
நிகழும்‌, அவ்வமயம்‌ வரவு செலவுக்‌ கணக்கு, சமாஜத்‌ 
தேர்வு பலன்‌ ஆயெ பொருள்கள்‌ பற்றி ஆலோடிக்கப்‌ 
- பெறும்‌, செயற்குழு உறுப்பினர்கள்‌ எல்லாரும்‌ தவறாத 
வருமா அ கேட்டுக்‌ கொள்ளப்‌ பெறுகின்றனர்‌. 
(செயலாளர்‌) 
ஈம்‌ சமாஜச்‌ சார்பில்‌ சைவப்‌ பெரியார்‌ திரு.. ௪. சச்சிதா 
னந்தம்‌ பிள்ளை அவர்கள்‌ இரண்டு சமயக்‌ கட்டளைப்படி 
திருமயிலைக்‌ சபாலீச்சுரர்‌ ஆலயத்தில்‌ 9-2-09 மாலை வித்து 
வான்‌ திரு. வை. குஞ்சிதபாதம்‌ பிள்ளை அவர்கள்‌ ££ ஞானி 
யார்‌ அடிகள்‌” என்பன பற்றியும்‌ 10-2-09 மாலை வித்து 
வான்‌ பாலூர்‌ திரு. கண்ணப்ப முதலியார்‌ எம்‌. ஏ., பி. ஓ. 
எல்‌, அவர்கள்‌ £" இருநீலகண்டர்‌ ” என்பன பற்றியும்‌ விரி 
வுசையாற்றினார்கள்‌. 
சமாஜ உறுப்பினர்‌ கட்டண வேண்டுகோள்‌ 
அனபுடையிர்‌ 1 
வணக்கம்‌, 1969ஆம்‌ ஆண்டின்‌ சமாஜ உறுப்பினர்‌ 
கட்டணத்தைச்‌ (ரூ. ஐந்‌.௮ மட்டும்‌) செலுத்திவிட்‌டீர்களா? 
இதுகாறும்‌ செலுத்தவில்லையானால்‌ இப்போதாவது உடனே 
சமாஜச்‌ செயலாளர்‌ முகவரிக்கு அனுப்பிவைக்குமாறு 
வேண்டுகிறோம்‌. பணம்‌ அனுப்பும்போது சக்தா எண்‌, 
முகவரி, மாவட்டம்‌ முதலியவைகளைத்‌ தெளிவாக எழுதி 
அனுப்பின்‌ ஈலம்‌, (செயலாளர்‌) 
புரசைத்‌ திருநெறிக்‌ கழக 93ஆம்‌ திங்கள்‌ வழிபாடு 
23-2-69 அன்று இரு முக்கூடல்‌, பொற்பர்தல்‌, பிணாயூர்‌, 
சிட்டணஞ்சேரி .நயெ இடங்களில்‌ சிறப்புற நிகழ்ந்த ௮. 
௮ருள்திரு சேரம௫ந்தர நாயகர்‌ அவர்களின்‌ 63ம்‌ ஆண்டு 
குருபூசா விழாவும்‌ அவர்களால்‌ நிறுவப்‌ பெற்ற சென்னை 
வேதாகமோச்த சைவ இத்தாந்‌த சபையின்‌ 110ஆம்‌ ஆண்டு 
விழாவும்‌ 20-2-09, 23-2-69 இம்‌ நாள்களில்‌ சூளை அல்கா 
ளம்மன்‌ கோவிலிலும்‌, மயிலை வன்னியர்‌ சத்திரத்திலும்‌ 
முறையே கிறப்புற நிகழ்ந்தன. 


Reg. If. 2330 உ 
சிவமயம்‌ 
[ஐ ஓ 


ஓ 6 
சித்தாந்தம்‌ 


ஆனைமுகன்‌ ஆறுமுகன்‌ அம்பிகைபொன்‌ னம்பலவன்‌ 
ஞானகுரு வாணியைஉள்‌ நாடு, 


ல | “இலக ணு பங்குனி 1969 மார்ச்சு | இதழ்‌ 3 
சம்பந்தர்‌--தெண்ணர்‌ கற்பு. 
( ஆசிரியர்‌ ) 


திருஞான சம்பந்தர்‌ தாம்‌ . பாடிய பதிகள்‌தோ ம்‌, 
சமணரும்‌ பெளத்தரும்‌ மக்களை நல்வழியில்‌ செலுத்தவில்லை 
என்‌. அவர்களேக்‌ குறைகூறி, அவர்களுடைய நெறியில்‌ 
, செல்லாமல்‌ சிவநெறியில்‌ புகுர்து; ' சிவபெருமான்‌ திரு 
வருளை நாடுக என்ன பத்தாம்‌ பாடலில்‌ மக்களுக்கு உப 
தேசம்‌ செய்றார்‌. அவர்‌ வாழ்ந்தது ஏழாம்‌ அற்றாண்டின்‌ 
இடைப்பகுதி, அக்காலத்தில்‌ பாண்டி காடு முழுமையும்‌ 
சவ சமயத்தைக்‌ கைவிட்டுச்‌ சமண சமயம்‌ புகுர்திருர்ச அ. 
. பாண்டி மவன்‌ அமி சரி நெல்வேலி வென்ற நெடுமாறன்‌ 
என்ற பெயருடையவன்‌; கூன்பாண்டியன்‌ என்றும்‌ பிற்கா 
லத்துப்‌ புராண வாலாறுகள்‌ கூறும்‌. அவனும்‌ சமண 
சமயத்தில ஓழு வந்தான்‌. சோழ நாட்டு மணி முடிச்‌ 
சோழன்‌ மளா மல்கையர்க்கரசியார்‌ என்ற அரசமா 
தேவியும்‌, மர்‌ ரி முலச்சிறையாரும்‌ மட்டுமே சைவ சமய 
நெறியி.! ஓழுனோர்கள்‌, அரசன்‌ வழியில்‌ குடிகள்‌ ஒழுகு, 
வன இயல்பா கலால்‌, நாட்டில்‌ சிவாலய பூசை முதலியன 


குன்றியிருந்தன,. 5 


74 சித்தாந்தம்‌ 


இந்த நிலையில்‌, சம்பந்‌ 3ர்‌ மன்கையர்க்கரசியார்‌ வேண்டு 
கோளின்படி பாண்டிநாடு புகுந்து மதசையை அடைந்து, 
ஆலவாய்ச்சோமசந்கரப்‌ பெருமானே வணங்‌, அங்கு 
பாண்டிமாதேவி, குலச்சிறையார்‌ ஆகிய இருவர்‌ செய்த 
பணியையும்‌ குறிப்பிட்டு இறைவனைப்‌ போற்றுகிறார்‌, ஞான 
சம்பந்கர்‌; 6 எனதுரைதனதுசையாக' என்று பாடியவர்‌; 
அவர்‌, ஆணை ஈமதே' என்று பாடியவர்‌, வேதாரண்யத்தில்‌, 
“கோள்கள்‌ யாவும்‌ அடியார்களுக்கு ஈல்ல நல்ல, எ,த்திமையும்‌ 
செய்யமாட்டா '' என்று அழுத்தமாகப்‌ பாடி, அப்பருக்குச்‌ 
சமாதானம்‌ கூறியவர்‌, அவ்வளவு அவருக்குத்‌ இருவருள்‌ 
இணையில்‌ ஆழ்ந்த ஈம்பிக்கை இருந்தபோதிலும்கூட, 
மதுரை சென்று இறைவனை வழிபட்ட போஅ, இறைவன்‌ 
இருவருளை காடி, “£ உன்‌ திருவுள்ளம்‌ எனக்கு உதவி செய்‌ : 
யுமானு அமைய வேண்டும” என்று இரண்டு பதிகங்கள்‌ 
பாடினார்‌. இந்த கிலையைச்‌ சேக்கிழார்‌ பின்வருமாறு 
மூன்ற பாடல்களால்‌ குதிப்பிடுறோர்‌. 


நோக்கே விதியி லாரை நோக்‌8நான்‌ வாது செய்யத்‌ 
இக்கனல்‌ மேனி யானே இிருவுள மேஎன்‌ றெண்ணில்‌ 
பாக்கயப்‌ பயனா யுள்ள பாலறா வாயர்‌ மெய்ம்மை 
நோக்கவண்‌ தமிழ்செய்‌ மாலைப்‌ பதிகந்தான்‌ நுவல 
லுற்றார்‌. 
கானிடை ஆடு வாரைக்‌ * காட்டுமா வுரி ??முன்‌ பாடித்‌ 
தேனலர்‌ கொன்றை யார்தந்‌ இருவுளம்‌ நோக்கிப்‌ பின்னும்‌ 
ஊனமில்‌ '* வேத வேன்வி ?? என்றெடுத்‌ துரையின்‌ மால 
மானமில்‌ அமணர்‌ தம்மை வாதில்வென்‌ றழிக்கப்‌ பாடி. 
ஆலமே அமுத மாக உண்டூவா னவர்க்க ளித்துக்‌ 
காலனை மார்க்கண்‌ டர்க்காக்‌ காய்ந்தனை அடியேற்‌ சன்று 
ஞாலம்நின்‌ புகழே யாக வேண்டும்நான்‌ மறைகள்‌ ஏத்தும்‌ 
ஒலமே ஆல வாபிற்‌ வெபெரு மானே என்றார்‌. 


காட்டுமாவதுரித்து என்ற முதல்‌ பதிகத்தைப்‌ பாடிய பின்‌, 
வத வேள்வியை நிந்தனை செய்து ' என்று இரண்டாம்‌ 
பதிகத்தைப்‌ பாடி, திருவுள்ள தீத வேண்டி, “£ ஆலவாயில்‌ 


அம்பந்தர்‌-தெண்ணர்‌ கற்பு 75 


உறையும்‌ எம்‌ ஆதியே, ஞாலம்‌ கின்புகழேயாக வேண்டும்‌ ” 
என்ற பாடினார்‌. திருவுள்ளம்‌ கேட்கின்ற இருபஅ பாடல்‌ 
களில்‌ *வா.௮ செயத்‌ திருவுள்ளமே” என்ற முடிவன பதி 
னைந்து பாடல்கள்‌. வாதில்‌ வென்றழிக்க, வாதில்‌ சென்ற 
டித்களற என்பன இரண்டு, மற்ற மூன்றும்‌ பின்வருமாறு 
கேட்பன--சமண்‌ இத்தரை அழிக்க, சாக்கியப்‌ பேயமண்‌ 
தெண்ணர்‌ கற்பழிக்க, அமண்‌ அழிப்பரை அழிக்கத்‌ தரு 
வுள்ளமே, இவற்றுள்‌, * சாக்கியப்‌ பேயமண்‌ தெண்ணர்‌ 
கற்பழிர்கத்‌ திருவுள்ளமே” என்பது பற்றி ஒருவர்‌ மிகவும்‌ 
தவறான, விபரீதமான கருத்துத்‌ தெரிவித்தார்‌. இப்பாட 
லின்‌ முழுவடிவம்‌ பின்வருவ.அ :--, ்‌ 


மண்ண கத்திலும்‌ வானிலும்‌ எங்குமாம்‌ 
இண்ண கத்திரு ஆலவா யாய்‌௮ருள்‌ 

பெண்ண கத்தெழிற்‌ சாக்கியப்‌ பேயமண்‌ 
தெண்ணர்‌ கற்பழிக்‌ கத்திரு வுள்ளமே, 


இக்காலத்தில்‌ பலர்‌ புதிய கருச்‌.ஐுக்களைச்‌ சொல்ல வேண்டு 
பென்பதற்காக மரபுக்கு மாறாக எதையேனும்‌ தேடுக 
றரேர்கள்‌. யார்‌ வந்தக்‌ கருத்தோடு எந்தச்‌ சொற்களைச்‌ 
சொன்னார்கள்‌ என்னு கோக்காதபடி, மனத்துக்குத்தோன்‌ 
தியவண்ணம்‌ திரிக்கவேச மாற்றவோ முற்படுதிறார்கள்‌. 
இந்த ரோக்கமுடையவர்கள்‌ பிற சமயங்களை உயர்த்தியும்‌ 
சைவம்‌ போன்ற வைதிகச்‌ சமயங்களைக்‌ குறைத்தும்‌ 
பேசுவது, தங்களுடைய முற்போக்குச்கு எடுக்‌.துக்காட்டு 
என்‌.று எண்ணு ூருர்கள்‌. இஅ தமிழ்‌ நாட்டில்‌ மட்டுமன்றி 
இக்தியா முழுமையிலும்‌' காண்கின்ற ஒரு போக்கு, அர 
சியல்‌ அறையில்‌ இப்போக்கு இன்று தலைவிரித்‌, சாடுகற.௪. 
இல்லையானால்‌, சைவ வைணவ சமயங்களில்‌ பெருஞ்சா தனை 
கள்‌ செய்த ஆசாரியர்‌ எத்தனையோபேர்‌ இருக்க, புத்தருக்‌ 
காக இந்திய அரசாங்கம்‌ பெருஞ்சிறப்புச்‌ செய்தல்‌ எவ்வாறு 
பொரும்அம்‌ ₹ 


“ஜயர, சம்பந்தர்‌ பெண்கள்‌ கற்பிக்கத்‌ திருவுள்‌ 
ளமே என்று பாடுகின்றாரே * சமய ஆசாரியர்‌ என்௮ நீங்கள்‌ 


16 சித்தாந்தம்‌ 


கொண்டாடுகின்ற இவர்‌ இப்படிச்‌ சொல்வது தருமம்‌ 
ஆகுமா?” என்று ஜான்பர்‌ கேட்டார்‌. இவ்வன்பருடைய 
விளக்கம்‌, சமணப்‌ பெண்களைக்‌ கற்பழிக்க வேண்டுமென்று 
சம்பந்தர்‌ இறைவனை வேண்டுகிறார்‌ என்பது, இங்கு எந்த 
நிலயில்‌ சம்பந்தர்‌ இறைவன்‌ திருவுள்ளம்‌ அறிய வேண்டிப்‌ 
பாடினார்‌? என்ன பாடினா ₹ எனபதை நினைவு கெர்ள்ள 
வேண்டும்‌. இங்கு நாம கூறுவன, சேக்கிழார்‌ பாடிய 
பெரிய புராணத்திஅன்ன சரித முறையையும்‌ கருத்தையும்‌ 
பின்பற்றியே என்பதை அன்பாகள்‌ மனத்தில்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌; 


சம்பந்தர்‌ தல்ிய இிருமடத்துக்குச்‌ சமணர்கள்‌ மந்தி 
சத்தால்‌ தியிட முயன்றார்கள்‌. ' மந்திரம்‌ வாய்க்காத 
போகவே தழல்‌ சொண்டு ௨௮ திருமடப்புறச்சுற்றினில்‌ தி 
வைத்தார்கள்‌. இதை அடியவர்கள்‌ காட்டக்‌ கண்ட ௪ம்‌ 
பந்தர்‌ இத என்‌ பொருட்டுச்‌ சமணர்‌ செய்த திங்காயி 
னும்‌ இறைவன்‌ அடியவர்க்குத்‌ திக்கு எய்தமோ? இஅ 
மன்னன்‌ நட்டு முறைமையில்‌ ஏற்பட்ட வழு, 'ஆகலால்‌ 
“பையவே சென்று பாண்டியற்காக”” என்று பாடினார்‌. 
இதன்‌ பிறகே சம்பந்தர்‌ இறைவன்‌ திரு முன்‌ சென்று இரு 
வுள்ளம்‌ அறிய வேண்டிக்‌ “ காட்டுமாவது ”' பாடிய நிகழ்ச்சி 
அதலால்‌ அவர்‌, நேரே அதிர்த்து வந்து போர்‌ புரியும்‌ அல்‌ 
லஅ வாதடும்‌ அல்லஅ தியிடும்‌ அண்மையின்றி மறைந்து 
தியிடட. சமணர்‌ இயல்பைப்‌ பழித்த, * பெண்ணகத்து 
அமண்‌ ?' என்று கூறினார்‌. ஆண்மைக்கு அஞ்சுகின்ற செய 
லைப்‌ பெண்மைக்கு உரிய இயல்பு என்று கூறுவது உல 
இயல்பு, இங்கு பொருள்‌ ஆண்மைத்‌ தன்மை அற்றது 
எற அளவுக்கே பொருக்௫ம்‌ அன்றிப்‌ பெண்மைக்‌ குணத்‌ 
சைச்‌ குறிட்பிட்ட காகா௮. அலால்‌ பெண்ணகத்து என்று 
சப்பந்தர்‌ பாடிய விடப்‌ பொருளாவது அண்மையற்ற 
வர்களாயே சமணர்‌ என்ற அளவே பெண்கள்‌ என்ற 


பொருள்‌ இல்லை, 


சம்பந்தர்‌ -தெண்ணர்‌ கற்பு 77 


கற்பழிக்க என்ற தொடரினால்‌ பெண்டிர்‌ கற்பை 
அழிக்க என்று கரு. வது, இடம நோக்கிப்‌ பார்க்கும்‌ 
போஅ முழுமையும்‌ பிழைபட்ட உரை, வாதில்‌ வென்ற 
மிக்கத்‌ திருவுள்ளமே என்றுதான்‌ அவர்‌ எங்கும்‌ பாடு 
கிறார்‌. இங்கு கற்பு என்ற சொல்லுக்கு, கொள்கை, 
வாதம்‌,.சங்கற்பம்‌, என்பதே பொருளாகும்‌, வாதம்‌ என்ற 
பொருளிஃலயே சம்பந்தர்‌ எல்லாப்‌ பாடல்களையும்‌ பாடியி 
ருக்கும்போதஅ, இவ்வொரு பாடலில்‌ வேறு பொருள்கொள்‌ 
வன ௮வது கருத்‌. அக்கு முசணாகும்‌. மேலும்‌ கற்பு என்ற 
சொல்லுக்கு, கோட்பாடு, சங்கற்பம்‌ (கற்பித்துக்‌ கொள்வ 
தாகிய கொள்கை) என்ற பொருள்‌ உண்டு என்பதைக்‌ கம்ப 
ராமாயணப்‌ பாடல்‌ ஒன்றினாலனும்‌ அறியலாம்‌. 


அண்ணலும்‌ தானையின்‌ அழிவும்‌ ஆங்கவன்‌ 
துண்ணெடுங்‌ கொற்றமும்‌ வலியும்‌ சிந்தியா 
நண்ணினன்‌ நடந்தெதிர்‌ நமனை இன்றிவன்‌ 
கண்ணிடை நிறுத்துவன்‌ என்னுங்‌ கற்பினான்‌. 


(யுத்தகாண்டம்‌- கும்பகர்ணன்‌ வதைப்படலம்‌, 


பாடல்‌ 307.) 


கற்பினான்‌ என்பத இங்குக்‌ கருத்‌ துடையவன்‌, உற தியுடை 
யவன்‌, கற்பித்ததாகிய சல்கதிபமுடைய்வன்‌ என்ற பொருள்‌ 
படும்‌. இஅபோலவே சம்பந்தர்‌ பாடலிலும்‌ ஆண்மைத்‌ 
தன்மையில்லாத கெஞ்சமூடைய அமணர்களாகிய அறிவற்ற 
வர்களுடைய வாதக்சை அழிப்பது தருவுள்ளமே என்றே 
பொருள்‌ கொள்ள வேண்டும. (தெண்ணர்‌-அறியில்லா 
தவர்‌) கற்பழித்தல்‌ என்பதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ நோக்காது 
சாமானிய வழக்கில்‌ வழங்குகின்ற உரையைச்‌ சொல்வது 
பொருறர்காத விபரீத உரையாகும்‌, 


சமயாசாரியர்களைக்‌ குறித்தப்‌ பேசும்போது, பக்தி 
ஒன்றே மேலோங்கி நிற்கும்‌ உணர்ச்சியாயிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌, வேறு உணர்ச்சி கொண்டு ஆராய்ச்சிபினுள்‌ புருவ, 


78 சித்தாந்தம்‌ 


சமய ஆசாரத்தைக்‌ குலைப்பன மட்டுமல்லாமல்‌ சமூகது 
தையே சிர்குலைப்பதமாகும்‌. இ.து தகாது என்பதற்கா 
கவே இங்கு விளக்கச்‌ சொல்ல நெரிட்டஅ. 


இந்தியாவின்‌ தலைமை நீதிபதி, பிற நிதிபதிகள்‌ அனைவ 
ருக்கும்‌, 22-10-68 அன்று சென்னை ஈகரில்‌ பேசிய 
பேச்சில்‌ வெளியிட்ட ஒரு குறிப்பு எல்லோரும்‌ சிந்தித்‌ 2. 
குரிய௮. “சட்டசபை கிறைவேற்றியுள்ள ஒரு சட்டத்தில்‌ 
வரும்‌ சிக்கலைத்‌ திர்க்கச்‌ சட்டத்திற்குப்‌ பொருள்பண்ணு 
மிடத்‌.௪, நீதிபதிகள்‌, அச்சட்டம்‌ என்ன "ொக்கத்அக்காகளச்‌ 
செய்யப்பட்ட . என்பதை அய்ந்து அதற்கேற்பவே 
பொருள்கொள்ளவேண்டும்‌. மற்றப்படி சொல்லுக்குச்‌ 
சொல்லாகப்‌ பொருள்‌ கொண்டு தீர்ப்பலித்தல்‌ சட்டம்‌ 
இயற்றினோர்‌ கருத்தைச்‌ செயல்படுத்தியகாகா.௮, '' சட்டத்‌ 
அக்கே நிலை இது வென்றால்‌, சமயாசாரியரின்‌ அருள்‌ 
வாக்கை நாம்‌ எவ்வளவு சிந்தித்‌.ஐப்‌ பொருள்கொள்ளு தல்‌ 


வேண்டும்‌ | 


அன்பர்‌ பணி . 
[நெல்லை R. 5. இராமலிங்கம்‌] 


இவ்வுலக வாழ்வை இன்பமாய்க்‌ கழிக்க இடையறாது 
இறைவன்பால்‌ அன்பு செலுத்த வேண்டும்‌. அவ்விதம்‌ பக்தி 
செய்து வந்தால்‌ அவன்‌ திருவருளைப்‌ பெறலாம்‌, 2 


“கருவாய்ச்‌ கிடந்துன்‌ கழலே நினையுங்‌ கருத்துடை 
யோன்‌” என்றும்‌, “கருவுற்ற நாள்முதலாக உன்‌ பாதமே 
காண்பதற்கு உருகிற்று என உள்ளமும்‌ தானுங்‌ கிடந்து 
அலந்து எய்த்து ஒழிந்தேன்‌ !?' என்றும்‌ அப்பர்‌ சுவாமிகள்‌ 
மனமுருகிப்‌ பாடித்‌ திருவருளால்‌ தாம்‌ பெற்ற இன்பத்தை 
நாமும்‌ அறிந்து உய்யும்‌ வண்ணம்‌ அறிவிக்கின்றார்‌. 


அத்தாவுன்‌ அடியேனை அன்பால்‌ ஆர்த்தாய்‌ 
அருள்‌ நோக்கில்‌ தீர்த்த நீரர்ட்டிக்‌ கொண்டாய்‌ 
எத்தனையும்‌ அரியநீ எளியை ஆனாய்‌ 
எனையாண்டு கொண்டிரங்கி யேன்று கொண்டாய்‌ 


அன்பர்‌ பணி 79 


பித்தனேன்‌ பேதையேன்‌ பேயேன்‌ நாயேன்‌ 
பிழைத்தனகள்‌ எத்தனையும்‌ பொறுத்தாய்‌ அன்றே 
இத்தனையும்‌ எம்பரமோ ஐய? ஐயோ! 
எம்பெருமான்‌ திருக்கருணை யிருந்தவாறே! 


என்று திருக்கருணையின்‌ பெருமையை எளிய இனிய சொற்‌ 
களால்‌ எடுத்துக்‌ கூறியுள்ளார்‌. இரும்பைக்‌ காந்தம்‌ இழுப்‌ 
பதுபோல்‌ அடியவரை இறைவன்‌ தன்பால்‌ இழுத்துக்கொள்‌ 
ளும்‌ தன்மையையும்‌, புண்ணிய தீர்த்தங்களில்‌ நீராடினால்‌ 
தீராத பாவமெலாந்‌ தீர்ந்து விடுவதுபோல்‌ அவனது அருள்‌ 
நோக்கில்‌ அருவினைகள்‌ மறைந்து தீர்த்தங்களில்‌ நீராடிய 
பலன்‌ சேருகிறது என்னும்‌ சிறப்பையும்‌, தேவர்க்கும்‌ யாவர்க்‌ 
கும்‌ அரிய பெருமான்‌ அடியவர்க்கு எளியவனாய்‌ வந்து ஆட்‌ 
கொண்டு அருளும்‌ மேன்மையையும்‌ இதில்‌ விளக்கியுள்ளார்‌. 
இறைவனது பெருமையையும்‌ தமது சிறுமையையும்‌ எண்ணிய 
வராய்‌, பித்தனேன்‌, பேதையேன்‌, பேயேன்‌, நாயேன்‌ என்று 
தம்மைத்தாமே தாழ்த்திப்‌ பேசி, சிறந்த சைவ சமயத்தை 
மறந்து சிலகாலம்‌ சமணசமயத்திற்‌ சேர்ந்திறாந்த பெரும்‌' 
பிழைகளை யெல்லரம்‌ பொறுத்து ஆண்டு அருளியதை 
நினைந்து, இத்தனையும்‌ ஏழை மானுடனாகிய என்‌ பொருட்டோ 
எம்பெருமான்‌ திருக்கருணை யிருந்தவாறே/” என்று அப்பெரு 
மான்‌ வியந்து அருளியுள்ள செய்யுள்‌ அனைவர்‌ உள்ளத்தை 
யும்‌ கொள்ளை கொள்ளுவதாகும்‌. 


இத்தகைய சிறப்புமிக்க திருவருளைப்‌ பெறுவதற்கு இலகு 
வான தொரு வழியைத்‌ தாயுமானவர்‌ அறிவிக்கின்றார்‌. 


அன்பர்பணி செய்யஎனை ஆளாக்கி வீட்டுவிட்டால்‌ 
இன்பநிலை தானேவந்‌ தெய்தும்‌ பராபரமே! 


அன்புமிக்க ஒருவரை அன்பர்‌ என்று கூறுகிறோம்‌. “ஆரு 
யிர்கட்‌ கெல்லாம்‌ நான்‌ அன்பு செயல்‌ வேண்டும” என்று 
வள்ளலார்‌ இறைவனை வேண்டுகின்றார்‌. அதன்படி உயிர்கள்‌ 
பால்‌ அன்புகொண்டு ஒழுகும்‌ உத்தமரே சிறந்த அன்பர்‌ 
என்னும்‌ சொல்லுக்கு உரிமையானவர்‌. பொதுவாக மக்க 
ளிடத்தும்‌, சிறப்பாக இறைவனிடத்தும்‌ அன்பு கொண்ட 
வரை அன்பர்‌ என்று தாயுமானவர்‌ குறிப்பிடுகிறார்‌. அருமறை 
களுக்கும்‌ எட்டாத இறைவன்‌ அன்பர்களுக்கு எளியனாய்‌ 
விளங்குகின்றான்‌. ஆதலால்‌ மக்களிடத்தும்‌ இறைவனிடத 
தும்‌ இடையறாது அன்பு செலுத்தும்‌ அடியவர்க்குப்‌ பணி செய்‌ 


80 சித்தாந்தம்‌ 


யும்படி. தம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால்‌ இன்பநிலைதானே 
வந்து சேரும்‌ என்று தெரிவிக்கின்றார்‌. 


£தோழமையாக உனக்கு நம்மைத்‌ தந்தனம்‌? என்ற 
திருவாக்கின்படி எல்லாம்‌ வல்ல இறைவனே நம்பியாருரருக்கு 
ஈண்பராக அமைத்தார்‌, செல்வாய செல்வந்தரும்‌ 2வபெரு 
மானைச்‌ சிறந்த தோழராகப்‌ பெற்றிருந்தும்‌ நமபியாரூரர்‌ திரு 
வாரூர்‌ ஆலயத்திற்குச்‌ செல்லும்‌ பது அங்கு தேவசசிரியன்‌ 
மண்டபத்தில்‌ கூடியிருந்த எண்ணிறந்த அடியார்களுக்குத்‌ 
தொண்டு செய்யும்‌ நாள்‌ எந்நாளோ? என்று எண்ணினார்‌. 
“அடியவருக்கு அடியவனாவேன்‌! என்னும்‌ கருத்துடன்‌ திருவர 
கூர இறைவனைத்‌ தொழுது நிற்க அவ்வலீறைவனும்‌ அந்‌ 
நிலையை அவருக்கு அருள மனங்கொண்டு ௮ருள்‌ செய்தார்‌. 


மன்னுசீரடியார்‌ தங்கள்‌ வழித்தொண்டையணர நல்கி 
பின்னையும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ பெருமையை அருளிச்‌ 
செய்வார்‌, 


தம்முன்னே தொழுது நிற்கும்‌ ஆமூரரிக்குச்‌ சிவனடியார்‌ 
சிறப்பையெலாம்‌ உணர்த்து கொள்ளம்‌ ஞானத்தை அளித்து, - 
மேலும்‌ அவர்கள்‌ பெருமையையும்‌ ஆண்டவனே விளக்கமாக 
அருளிச்‌ செய்தார்‌ என்று சொல்லப்படுகிறது, 


பெருமையால்‌ தம்மை யெரப்பார்‌ 
பேணலால்‌ சம்மைப்‌ பெற்றார்‌; 

ஒருமையால்‌ உலகை வெல்வார்‌ 

. ஊனமேல்‌ ஒன்று மில்லார்‌; 

அருமையாம்‌ நிலையில்‌ நின்றார்‌ 
அன்பில்‌ இன்பம்‌ ஆர்வார்‌: 

இருமையுங்‌ கடந்து நின்றார்‌ 
இவரை நீயடைவாய்‌? என்று 


இவ்விதம்‌ அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே அடியார்‌ 
பெருமையை அருளிச்‌ செய்தார்‌. *'பொண்டர்தம்‌ பெருமை 
சொல்லவும்‌ பெரிதே” என்றபடி அளவிடலரிய பெருமை 
வாய்ந்தவர்கள்‌ அடியார்கள்‌, ஆகையால்‌ அ௮வச்கள்‌ பெரு 
மைக்கு அவர்களே ஓப்பமவார்கள்‌, இடைவிடாது இறைவ 
னைத்‌ தொழுது அவ்விறைவனைத்‌ ங்களுக்கு உடமை 
யாகப்‌ பெற்றவர்கள்‌. அலைந்து தீரியும்‌ னத்தை அடக்கி ஒன்‌ 
நிய சிந்தையால்‌ உலகையும்‌ வெல்லும்‌ ஆற்றல்‌ உடைய 


அன்பர்‌ பணி 31 


வர்கள்‌; குற்றம்‌ குறைகள்‌ இல்லாக்‌ குணசீலர்க&; அருமை 
யாம்‌ சைவநெறி நின்று அன்பினால்‌ இன்பம்‌ பெறுபவர்கள்‌; 
இம்மை மறுமைக்குரிய இருவினைகளையும்‌ கடந்து நின்ற 
வர்கள்‌; ஆதலால்‌ இவர்களை நீ அடைவாய்‌'' எனறு எல்லாம்‌ 
வல்ல இறைவனே அருளிச்‌ செய்தனன்‌ என்றால்‌ அடியார்‌ 
பெருமையை அளவிட்டுக்‌ கூறவும்‌ முடியுமோ! எழுதவும்‌ 
கூடுமோ? 


௩ 


ஆரூரர்‌ திருமணத்தைத்‌ தடுத்து ஆட்கொண்ட பெரு : 
மான்‌ “பித்தா?” என்று பாடுவாய்‌ என்று முதலில்‌ பணித்தார்‌. 
இப்பொழுது “திருத்தொண்டத்‌ தொகை” பாடும்‌ உணர்வை 
அளித்து, தில்லை வாழந்தமைர்தம்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌” 
என்று தொடங்கிப்‌ பாடும்படி ஆரூரருக்கு அருள்‌ செய்தார்‌. 


இவ்வாறு இறைவன்‌ அருளவும்‌, ஆரூரர்‌ திருக்கூட்டத்‌ 
தைத்‌ தூரத்தே கண்டதுமே கைதொழுது வங்கி அருகிற்‌ 
சென்று அழியாப்‌ புகழுடையார்‌ எல்லாருக்கும்‌ தனித்தனியே 
அடியேன்‌ என்று மொழிந்து ஆர்வத்துடன்‌ திருத்தொண்டர்‌ 
தொகைப்‌ பதிகம்‌ பாடியருளினார்‌. ட்‌ 


* உம்பர்‌ நாயகர்‌ அடியார்‌. பேருவகைதாம்‌ எய்த 
நம்பியாரூரர்‌ திருக்கூட்ட த்தின்‌ நடுவணைந்தார்‌?? 


அரிஅயனாலும்‌ ௮ருமறைகளாஜம்‌ அறிய முடியாத பெரு 
மான்‌ அடியவர்‌ பொருட்டு எளியனாய்‌ வந்து அழுள்‌ செய்து 
வரும்‌ பெருமை செப்பற்கரிய சிறப்பு வாய்ந்தது” 


'வழங்குகின்‌ . றாய்க்குஉன்‌ அருளா ரமுதத்தை வாரிக்‌ 
கொண்டு விழுங்குகின்றேன்‌? என்று மணிவாசகர்‌ கூறு 
கின்றார்‌, 


“ ஆட்பாலவர்க்கு அருளும்‌ வண்ணமும்‌ ஆதி மாண்பும்‌ 
கேட்பான்புகில்‌ அளவீல்லை கிளக்க வேண்டாம்‌? 


என்பது சம்பந்தரின்‌ திருவாக்கு. ஆடயத்தில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ இறைவன்‌ சிறப்பாக அடியார்‌ உள்ளத்தல்‌ எழுந 
தருளி உடல்‌ குளிர, உயிர்தழைக்க உணர்ச்சி ஓங்க உளங்‌ 
கனிய, கருணைமிகுந்த திருவருளைப்‌ பொழிவதடல்‌ அடியவர்‌ 
களை வணங்கி அனைவரும்‌ நலம்பெற்று வாழவேண்டும்‌. 
அடியவர்க்குச்‌ செய்யும்‌ பணியெல்லாம்‌ ஆண்டவனுக்குச்‌ 


82 சித்தாந்தம்‌ 


செய்யும்‌ பணியாக அமையும்‌. அடியவர்க்கு அமுது வழங்கி 
னால்‌ அஃது இறைவனுக்கு அளிதத அமுதாகும்‌ என்றும, 
ஆனால்‌ இறைவனுக்குச்‌ செய்யும்‌ சிறப்பான பூசனை, நிவே 
தனம்‌ எல்லாம்‌ அடியவருக்குச்‌ சேராது என்றும்‌ திருமூலர்‌ 
தெரிவிக்கின்றார்‌, 


பட மாடுய்‌ கேரவில்‌ பரமற்கொன்றீயில்‌ 
நடமாடுங்‌ கோயில்‌ நம்பர்க்கு அங்காகா 
தடமாடுங்‌ கோயில்‌ நம்பர்க்‌ கொள்றீயில்‌ 
பட மாடுங்‌ கோயில்‌ பரமற்கங்காமே! 


இங்கு இறைவனைப்‌ படமாடுங்‌ கோயில்‌: பரமன்‌ என்றும்‌ 
இறைவனால்‌ படைக்கப்பட்ட மக்களை நடமாடுங்‌ கோயில்‌ 
நம்பர்‌ என்றும்‌ தெரிவிக்கிறார்‌. சிவனடியார்‌ உள்ளத்தில்‌ 
சிவபெருமான்‌ இருப்பதால்‌ சிவனடியார்க்குச்‌ செய்யும்‌ சிறப்‌ 
பெல்லாம்‌ சிவபெருமானுக்குச்‌ செய்யும்‌ சிறப்பாகவே அமை 
யும்‌ என்று செசலலப்படுகிறது. எனவே இறைவர்‌ பணியை 
விட அன்பர்‌ பணி மிகவும்‌ முக்கியம்‌. அடியவர்‌ திருக்கூட்‌ 
டத்திற்‌ சேர்ந்து அன்பு த்க்‌ நின்ற விறன்மிண்ட நாயனார்‌ 
புராணத்தில்‌, 


ஞாலமுய்ய நாமுய்ய நம்பிசைவ நன்னெறியின்‌ 
சீலமுய்யத்‌ திருத்தொண்டத்‌ தொகை முன்பாடச்‌ 


செழுமறைகள்‌ 
ஓலமிடவும்‌ உணர்வரியார்‌ :*அடியாருடன நாம்‌ உளது” 
என்றால்‌ 
ஆலம்‌ அமுது செய்த பிரானடியார்‌ பெருமை அறித்தார்‌ 
யார்‌? 


என்று சேக்கிழார்‌ கூறுகிறார்‌, “*அடியாருடன்‌ நாம்‌ இருக்‌ 
கின்றோம்‌?” என்று இறைவன்‌ அருளிய குறிப்பு இங்கு கவனிக்‌ : 
கத்‌ தக்கது. தில்லை மூவாயிரவருள்‌ ஒருவர்‌ குறைய. “நம்‌ 
மையும்‌ ஒருவராக எண்ணிக்பொள்க:” என்று அசரீரி வாக்‌ 
காகத்‌ தில்லையில்‌ அருளிச்செய்ததையும்‌ நாம்‌ இங்கு நினைவிற்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


நல்லார்‌ இணக்கம்‌ இவ்வழிப்‌ பிறவித்‌ துன்பம்‌ நீங்கிப்‌ 
பேரின்பம்‌ பெறுதல்‌ அரிது என்பதை ஆன்மாக்கள்‌ உணர்ந்து 
உய்யும்‌ பொருட்டு ஆரூரருக்கு ந திருவருள்‌ செய்து பெருமான்‌ 
திருத்தொண்டத்‌ தொகை பாடவைத்தார்‌; அதன்‌ மூலம்‌ 


அன்பர்‌ பணி 83 


அடியவர்கள்‌ இறைவன்பால்‌ கொண்ட அன்பின்‌ திறத்தை 
யும்‌, அவ்வன்பிற்கு எளிவந்த தமது திருவருள்‌ திறத்தையும்‌ 
இறைவனே உலகிற்கு எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. இவ்வுண்‌ 
மையை அறிந்து யாவரும்‌ அன்பர்பணி செய்து உய்ய 
வேண்டும்‌. அறுபத்து மூன்று நாயன்மார்களல்‌ பலர்‌ சிவ 
னடியாரைச்‌ சிவன்‌ எனவே கண்டு சிறந்த பணிசெய்து 
இன்பநிலை அடைந்தார்கள்‌. சிவனடியார்‌ இணக்கமே 
சிறந்த பேறாகக்‌ கருதும்‌ மாணிக்கவாசகர்‌, 


உடையாள்‌ உன்றன்‌ நடுவிருக்கும்‌ 
உடையாள்‌ நடுவுள்‌ நீயிருத்தி 

அடியேன்‌ நடுவுள்‌ இருவீரும்‌ இருப்பதானால்‌ 
அடியேன்‌ உன்‌ 

அடியார்‌ நடுவுள்‌ இருக்கும்‌ அருளைப்‌ 
புரியாய்‌; பொன்னம்பலத்துஎம்‌ 


மூடியாமுதலே! யென்கருத்து முடியும்‌ 
வண்ணம்‌ முன்னின்றே! 


என்று பாடுகின்றார்‌. “உடையாள்‌ உன்‌ உள்ளத்தில்‌ இருக்‌ 
கிறாள்‌; உமையவள்‌ உள்ளத்தில்‌ நீ இருக்கிறாய்‌; அடியேன்‌ 
உள்ளத்தில்‌ இருவீரும்‌ இருப்பது உண்மையானால்‌-அதாவது 
அம்மை அப்பன்‌ ஆகிய இருவரையும்‌ அடியேன்‌ இமைப்‌ ' 
பொழுதும்‌ மறவாது வழிபட்டு மனத்திலே நினைத்து வருவது 
உண்மையானால்‌ அடியார்‌ நடுவுள்‌ இருக்கும்‌ அருளைப்‌ புரி 
யாய்‌ என்று வேண்டுகின்றார்‌, “பொன்னம்பலத்து எம்‌ 
முடியா முதலே! என்‌ கருத்து முடியும்‌ வண்ணம்‌ முன்னின்று 
அடியார்‌ நடுவுள்‌ இருக்கும்‌ அருளைப்‌ புரியாய்‌'? என்பது 
அவரது விண்ணப்பம்‌. 


இவ்வரிய கருத்துக்களை யெல்லரம்‌ அடக்கிவைத்து 
இரண்டு வரியில்‌ !“அன்பர்‌ பணி செய்ய எனை ஆளாக்கி 
விட்டுவிட்டால்‌ இன்பநில’ை தானே வந்தெய்தும்‌ பர£உ பரமே?” 
என்று தாயுமானவர்‌ சுருங்கச்‌ சொல்லி விளங்க வைத்துள்‌ 
ளார்‌. எனவே அன்பர்‌ பணியில்‌ ஈடுபட்டுப்‌ பெறுவதற்கரிய 
பேரின்பத்தை அடைய வேண்டும்‌. ்‌ 


நல்லா ரிணக்கமும்‌ நின்பூசை நேசமும்‌ ஞானமுமே 
அல்லாதுவேறு நிலையுளதோ? அகமும்‌ பொருளும்‌ 


54 சித்தாந்தம்‌ 


இல்லாஞுஞ்‌ சுற்றமும்‌ மைந்தரும்‌ வாழ்வும்‌ எழிலுடம்பும்‌ 
எல்லாம்‌ வெளிமயக்கே இறைவா கச்சியே கம்பனேi 


பொன்னும்‌ பொருளும்‌ இல்லாளும்‌ சுற்றமும்‌ எழிலுடம்பும்‌ 
எல்லாம்‌ வெளிமயக்கே நல்லாரிணக்கமும்‌ நின்பூசை நேச : 
மும்‌ மெய்ந்நெறியாகும்‌ என்று முற்றவந்‌ துறந்த பட்டினத்‌ 
தடிகள்‌ பாடிய பாட்டும்‌ அன்பர்‌ பணியின்‌ சிறப்பை அறிவிப்‌ 
பதாகும்‌, 


அன்பர்‌ பணியிற்‌ சிறத்து விளங்கிய இளையான்‌ குடிமாற 
தாயனார்‌ தமது வளஞ்சுருங்கியும மனம்‌ ௬ருங்காமல்‌ அடி 
யவர்க்கு அமுது அளித்து வந்தார்‌. ஒருநாள்‌ இரவில்‌ உண 
வில்லாமல்‌ வருந்திய வேளையில்‌ வயோதிக வேடத்துடன்‌ 
சிவபெருமானே அடியவராய்‌ வந்தார்‌. அப்பொழுது மழை 
யும்‌ பெய்தது. பசியில்‌ மெலிந்து வந்த பெரியவரை வர 
வேற்று அவரது ஈரமேனியைத்‌ துடைத்து அமரச்‌ செய்து, 
இல்லில்‌ ஒன்றும்‌ இல்லாத காரணத்தினால்‌ வயலில்‌.விதைதத : 
செந்நெல்லை வாரிக்கொண்டு வந்து விரைவில்‌ ௮முதாக்க, 
கீரையைப்‌ பறித்துக்‌ கறியமுது சமைத்து, களைப்பால்‌ அயர்ந்து 
உறங்கிய பெரியவரை அமுது உண்ணுவதற்கு எழுப்பவும்‌, 
அவர்‌ ஒரு சோதி ரூபமாய்த்‌ தோன்ற, அருட்சோதி வடிவு 
கண்டு அவரும்‌ மனைவியாரும்‌ திகைத்து நின்றார்கள்‌. அந்‌ 
நிலையில்‌ இறைவன்‌ இடபவாகனத்தில்‌ இறைவிஃ3யோடு காட்சி 
யளித்துச்‌ சீலமார்‌ பூசை செய்த திருத்தொண்டரை நோக்கி, 


** அன்பனே! அன்பர்பூசை அளித்தநீ அணங்கினோடு 
என் பெரும்‌ உலகமெய்தி யிருநிதிக்‌ கிழவன்றாமோ : 
முல்‌ பெரு நிதியமேந்தி மொழிவழியேவல்‌ கேட்ப 
இன்பமசர்ந்திருப்பீராம்‌ என்று அருன்‌ செய்தான்‌?! 

எவர்‌ஃகு மிக்கான்‌ 


அன்பனே! அன்பர்‌ பூசை அளித்த அன்பனே! என்று 
அமைத்து, நீ அணங்கினோடு என்‌ பெரும உலகை அடைந்து, 
இருநிதிக்கு அத்பனகிய குபேரன்‌ நிதியமேந்தி உங்கள்‌ சொற்‌ 
படி. ஏவல்‌ கேட்கும்‌ பெரும்‌ பாக்கியத்தைப்‌ பெற்று இன்பமாய்‌ 
வாழ்வீர்களசக?? என்று அருள்‌ செய்த பெருமையைச்‌ சற்று 
இங்கு சிந்தித்தால்‌ அன்பர்‌ பணியின்‌ சிறப்பு வெள்ளிடைமலை 
போல்‌ விளங்கும்‌. ஆகையால்‌ அன்பர்‌ பணிசெய்து இம்மை 
யில்‌ இன்பமம, மறுமையில்‌ அழியா முத்தி இன்பமும்‌ பெற்று 
வாழ இறைவன்‌ திருவடியை இறைஞ்சி உய்வோமாக,. 


_—— ——— 


நான்கு படிகள்‌ 
(மா. ப. தியாகராசன்‌ பி, ஏ.) 


மனிமன்‌ உயர்வெய்த சைவ சமயம்‌ வகுத்‌.துள்ள படி. 
கள்‌ கான்கு, அவை சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ என்‌ 
பனவாம்‌. அரும்பு, மலர்‌, காய்‌, கணி போன்று ஒரு படியி 
னின்று அடுத்த படியை அடைய வேண்டுமெனபர்‌ பெரி 
யோர்‌. எனினும்‌ ஞானம்‌ அடைர்த பின்னும்‌ “ஆலயம்‌ 
தானும்‌ ௮சனெனக்‌ தொழுமே'' என்று சிவஞான போதம்‌ 
12-ஆம்‌ சூத்திரம்‌ கூறும்‌. இதன்‌ உண்மையை அராயு 
மிடத்த சரியை உடம்பைத்‌ தூய்மைப்‌ படுத்துவதற்கும்‌, 
இரியை மனத்தைத்‌ தூய்மைப்‌ படுத்துவதற்கும்‌, யோகம்‌ 
இவ்வுடம்பையும்‌ புறம்போந்தள்ள பஞ்சபூதங்களையும்‌ 
ஓன்றுபடுத்‌. தவதற்கும்‌ ஞானம்‌  ஜம்பூகங்களுக்கப்பாற்‌ 
பட்டதாகிய அறிவான இறை சக்தியைப்‌ பெற்று ஐம்புல 
னுகர்ச்சியால்‌ ஏற்பட்ட சிற்றறிவு வியாபக அறிவாக விளங்கி 
மனிதனைச்‌ தேவனாக்குவதற்கும்‌ சாரகனங்சளாம்‌. உட 
_அள்ளவரை நான்கு படிகளும்‌ இன்‌ றியமையா கனவாகும்‌. 


சரியை என்பது காலையிலெழுந்து மலஜலம்‌ * கழித்து 
நீராழி திரூமீறணிஈ௯, ஆலயம்‌ சென்று சிவபெருமானை 
ஒருருவத்‌ தில வழிபடுதலாகும்‌, விரதாதிகள்‌ அனுஷ்டிப்ப 
அம்‌ இகஃன்‌ பாற்படும்‌. கரியை என்பது மனத்தினால்‌ அவ 
னுடைய புகழ்களை நினைம்து பஞ்சாக்கரம்‌ ஒதி வழிபடுக 
லாகும்‌. ஐ 1 புலனட க்கமுமிகன்பா ற்படும்‌. 


யோகமென்பஅ ஈம்முனடய வழிபாட்டி ற்குகம்‌ அவரும்‌ 
மூர்த்தியைக்‌ கண்டு அனுபவிக்க ஈம்முள்‌ ஓர்‌ அர்தக்கர 
ணத்கை வளர்ப்பதாகும்‌, அடிசில்‌ அடடினிதிறாப்ப அதை 
உண்ண முடியாமல்‌ : பியோடிருத்தல்‌ ஈம குற்றபேயனலறி 
மிறர்‌ குறறமன்று தண்ணி! கெளிவு படுததப்பட்டுக்‌ 
குளிர்ச்சியாக மணங்கமழ்‌ வேர்களால்‌ வாசனையுடன குடங்‌ 
களில்‌ வைத்திருக்கத தாகவிடாய்‌ திர்த்துக்கொள்ளாம 
லிருப்ப.து தண்ணீர்‌ குற்றமன்று, காற்றுப்‌ புறம்‌ போந்து 


88 சித்தாந்தம்‌ 


எங்குமிருக்க அதைச்‌ ௪வா௫க்காமல்‌ மூச்௫,த்திணறி மடிதல்‌ 
காற்றின்‌ குற்றமாகாஅ, அனபோல சோதியாய்‌ ஈம்மைச்‌ 
சூழ்ஈதிருக்கும்‌ இறைவனைக்‌ காணக்‌ கருவியின்றியிருத்தல்‌ 
அவன்‌ குற்றமன்று, அவன்‌ ஈம்‌ தகுதிக்கேற்பப்‌ பஞ்சபூதங்‌ 
களாய்‌ ஈம்முூடலில்‌ சென்று வளர்ச்சியையும்‌ வாழ்வையும்‌ 
தருநிமுன்‌. நாம்‌ உண்ணும்‌ உணவு பிரகிருதி தத்துவம்‌. 
உயிர்கட்கு காயினான” என்று கூறுவர்‌ பெசியோர்‌. 


அருந்அம்‌ தண்ணீர்‌ ௮ப்புதத் துவம்‌, ௯வா௫ிக்கும்‌ 
காற்று வாயு தத்துவம, பேசும்‌ பேச்சு தேயு தத்வம்‌. 
உடம்பில்‌ சூடு குன்றிவரும்‌ மரண தசையில்‌ முதலில்‌ 
பேச்சடங்கும்‌. ஆகாயத்‌ தத்‌. தவமாகிய ஒளியினால்‌ பார்க்கி 
ஹோம்‌. ஓலியினால்‌ கேட்கிறோம்‌. இவ்வாறு பஞ்ச பூதங்‌ 
களை உடம்பில்‌ வரம்‌ அனுபவிக்கச்‌ சக்தியைத்‌ தருவது 
ஆனு ஆதாரங்கள்‌, மூலாதாரம்‌ உண்ணும்‌ உணவைச்‌ 
சசணிக்கும்‌ சக்தியைத்‌ தழும்‌. சுவாதிஷ்டானம்‌ நீரை 
வாங்கித்‌ தாகத்தைத்‌ தவிர்த்து வறட்சியைப்‌ போக்கும்‌, 
மணிபூரகம்‌ ஹிருதயத்தினல்‌ ௫வாசத்தை உள்ளுக்குப்‌ 
பூரிதக்‌ கும்பித்தரேசித்துப்‌ பிராணனைக்‌ தம்‌.து வாழ்விக்‌ 
கும்‌. அநாகதம்‌ கண்டஸ்தானத்திலிருந்து “பேச்சுக்‌ 
காதா.ரமாக விளங்கும்‌. விசுத்தி சேத்திரஸ்தானமாகப்‌ 
புருவ மத்திக்கு நேர்‌ பின்புறமிருர்‌.து ஒளியைத்‌ தரும்‌. 
ஆக்கினை உச்சியில்‌ விளங்‌ அறிவை ஆகர்ஷிக்கும்‌, மணி 
பூரகம்‌ க்ஷீணிப்பதால்தான்‌ ஹ்ருதயம்‌ திடீரென நின்று 
மரணத்தை உண்டாக்கும்‌. எனவே தியானத்தினால்‌ இந்த 
ஆதா.ரஸ்‌ தானங்களை வன்மையுறச்செய்‌.அ இறைவனைக்‌ 
காணும்‌ பொதியைப்‌ பெறுவசே யோகத்தின்‌ பயனாகும்‌. 


* குறியும்‌ அடையாளங்களும்‌ கோயிலும்‌ 
நெறிகளும்‌ அவன்‌ நின்றதோர்‌ நேர்மையும்‌ 
அறிய ஆயிரம்‌ ஆவணம்‌ ஓஇலும்‌ 
பெரறியிலீர்‌ மனம்‌ என்கொல்‌ புகாததே--எனப்‌ 
பாடியுள்ளார்‌ அப்பர்‌ பெருமான்‌, அப்படிப்பட்ட பொறி 
யின்மையால்‌ திருஞான சம்பந்தர்‌ மூவாண்டில்‌ தன்னுடைய 


நான்கு படிகள்‌ 87 


தகப்பனாருக்குச்‌ சிவபெருமானைச்‌ சட்டிச்சாட்டியும்‌ அவர்‌ 
காண முடியவில்லை, எனவே யோகத்தின்‌ பயன்‌ அப்படிப்‌ 
பட்ட திவ்ய சக்ஷ௩ு பெற தலேயாகும்‌. சோதியாய்‌ விளங்‌ 
கும இறைவன்‌ ஈம்முள்‌ அறிவாய்க்‌ கலந்து தரும்‌ ஞான 
போதமே சிவானந்த : அனுபவமாகும்‌. மனிதப்‌ பிறவி 
பெற்ற பயன்‌ அதுவேயாகும்‌. இப்படிப்பட்ட அனுபவம்‌ 
பெற்று இராமலிங்க சுவாமிகள்‌ பாடுகிறார்‌. 


பாதியிரவில்‌ எழுந்தருளி பாவியேனையெழுப்பி அருட்‌ 
சோதியளித்து என்னுள்ள கத்தே சூழ்ந்து கலந்துதுலங்கு 
நீதிநடம்‌ செய்பேரின்பநிதி நான்பெற்ற நெடும்பேற்றை 
ஓதிமுடியா தென்போலிவ்வுலகம்‌ பெறுதல்‌ வேண்டுவனே 


அண்ணியதாய்‌ வெளியாய்‌ விளங்கும்‌ சிவபெருமான்‌ 
நம்முள்‌ கலந்‌ துலங்கும்‌ அடைவே ஞானமாகும்‌. இதற்‌ 
குச்‌ சரியை கிரியை யோகத்தினால்‌ ஈம்‌ உடம்பைப்‌ பக்குவப்‌ 
படுத்தி அவனுக்கர்ப்பணிக்க வேண்டும்‌. இதற்கெனவே 


சைவசமயம்‌ நான்கு படிகளை வகுக்க சன, அதன்‌ வழி 
ஒழுகி உய்வோமாக, 


பவன்‌ ஏனும்‌ நாமம்‌ 
பசு. பால. நடராசன்‌ 
[சென்ற இதழ்‌ தொடர்ச்சி] 


இச்கருத்தினை மணிவாசகப்‌ பெருமான்‌ கூறுகிறார்‌. 
மேற்கூறியவாறெல்லாம்‌ செய்யாவிட்டால்‌ ௮௮ மனத்தின்‌ 
குற்றம்‌ என்று எவ்வளவு கடி.ந்‌ வைகிறார்‌. 


ஆடுகின்றிலை; கூத்துடையான்‌ கழற்கு அன்பிலை; ட 
என்புருகிப்‌ 
பாடுகின்றிலை; பதைப்பதும்‌ செய்கிலை; பணிலலை; பாதமலர்‌ 
சூடுகின்‌ நிலை; சூட்டுகன்றதுமில்லை; துணையிலி 
பிணநெஞ்சே 
தேடுகின்‌ நிலை; தெருவுதோறலறிலை செய்வதொன்‌ றறியேனே, 


88 சித்தாந்தம்‌ 


மணிவாசகப்‌ பெருமான்‌ மனத்தினை எத்தனை வலிந்த சண்‌ 
டி.ச்இிரார்‌. தண்னோடு சேர்ந்து இறைவனை அவாவி கில்லாஅ 
மிணல்கி என்னம்‌ அன்பத்திற்கு ஆட்படுத்தி விடுகிறதென 
வெண்ப்பைதிகான்‌ தெளிவாய்க்‌ காடடுகிறாரே மணிவாசகப்‌ 
பெருமான்‌, 


அப்பர்‌ கூறுகின்ற மந்திசத்திலே தவறில்லை, அத்துணை 
எனிய மீர்திரத்தால்‌ எம்பெருமானை அடைவதிலும்‌ ஜய 
மில்லை, இருகினற செம்மையே செம்மையாக்கொண்ட 
திருசாவக்‌ கசையணின்‌ சொல்‌. உண்மையது, உணர்வின்‌ 
அடிப்படைய ௮. அவ்வெளிய மர்‌ இிரத்தைச்‌ சொல்லுதற்கோ 
அல்லை சபிப்பகற்கோ மாணிக்கவாசகர்‌ கூறுதல்போலப்‌ 
புறத்‌ யும்‌ ஒருவனுடைய ஒழுக்கம்‌ அமையவேண்டாவா? 
மேற்கூறியவாறு ஓழுகுறவனுக்கு மந்திரம்‌ கைவரப்‌ பெறு 
தில்‌ எனின, மந்திரம்‌ சொல்லவல்லானுக்குப்‌ புறவொழுக்கம்‌ 
கைவரப்‌ பெறல்‌ எனி. 


இறைவனால்‌ அட்கொள்ளப்பெற்று மாறாத பேரின்பத்‌ 
அட்‌ தனைச்‌ நிலைபெற வேண்டும்‌ என்று எண்ணினால்‌ 
மனமோ, இனறைவணுடைய அயிசம்‌ இருகாமங்களைப்‌ பாடி 
மூழ்‌. சங்கரா ௨உன்றும்‌ ௮ரூசா என்றும்‌ அதி என்றும்‌ 
அசதறினால ல பெறலாமே என்று அப்பர்‌ பெருமான்‌ நிலை 
பெ௮ ற குரிய வழியினைக்‌ கூற கின்றார்‌. 


மிலைபெறுமாறு எண்ணுதியேல்‌ நெஞ்சே நீவா! 
நித்தலும்‌ எம்பிரானுடைய கோவில்புக்குப்‌ 
பூலர்வதன்முன்‌ அலூட்டு மெழுக்குமிட்டுப்‌ 
பூமாலை புனைந்தேத்தப்‌ புகழ்ந்து பாடித்‌ 
தலையாரக்‌ கும்பிட்டுக்‌ கூத்துமாடிச்‌ 
எங்‌௨ராசய போற்றி போற்றி என்றும்‌ 
அலைபுனக்சோ செஞ்சடைஎம்‌ ஆதயென்‌ றும்‌ 
ஆகுரா என்றெல்றே ௮லருநில்லே, 


பவன்‌ எனும்‌ நாமம்‌ 89 


தலைவனுடைய பெயசைக்‌ கேட்டளவிலேயே தலைவி 

மயக்கமு௮ுகிறுளே! கைவளை ஈழுவுமாறு உடல்‌ மெலி 
இருளே! அதேமாதிரி இறைவனுடைய பெயசைச்‌ சொல்‌ 
லிய அளவிலே எத்தணை மாற்றம்‌. அந்த மாற்றம்‌ எத்துணை 
எனிமையாகி இறைவனிடத்தில்‌ அண்டச்‌ செய்கிறது. 
ஆகவே தான்‌ இறைவனுடைய பெயசைச்‌ சொல்லி அழைக்‌ 
கச்‌ சொல்கிறார்‌. 

**கருவாய்க்‌ இடந்துஉன்‌ கழலே நினையுங்‌ கருத்துடையேன்‌ 

உருவாய்த்‌ தெரிந்துஉன்தன்‌ நாமம்‌ பயின்றேன்‌ உனதருளால்‌ 

இருவாய்‌ பொலியச்‌ சிவாயநம வென்று நீறணிந்தேன்‌ 

தருவாய்‌ சிவகதி நீபாதரிப்‌ புலியூர்‌. அரனே?” 


என்ற பாடலிலும்‌ இறைவனுடைய காமத்தைப்‌ பயில்‌ 
சொல்கிறார்‌ அல்லவா? 


“திருவடி ஞானம்‌ சிவமாக்குவிக்கும்‌' என்றபடி. இறைவ 
னுடைய பெருமையைச்‌ செறித்துப்‌ பெற்றிருக்கிற பவன்‌ 
எனும்‌ நாமத்தைச்‌ சொன்னால்‌ நாம்‌ உயர்ந்தவர்கள்‌ 
ஆவோம்‌. 

(இர்‌.இக்கச்‌ சிந்திக்கச்‌ வெமுமாவாய்‌; பாவிக்கப்‌ பாவிக்கப்‌ 
பசமுமாவாய்‌'' என்றவிடத்அ நாம்‌ சந்திப்பதற்கும்‌ பாவிப்ப 
தற்கும்‌ உதவியாய்‌ ௮ல்லது கருவி காரணமாய்‌ 
(Instrumental cause) அமைவது பவன்‌ எனும்‌ ராம 
மல்லவா இறைவனைப்‌ பவன்‌ எனும்‌ நாமத்தால்‌ சிந்தித்தால்‌ 
சிவமாக்குவிக்கா தா? 


பங்குனித்‌ இங்கள்‌ சிறப்பு நாள்கள்‌ 
3 (16-38-69) சதயம்‌-,சண்டியடிகள்‌ நாயனார்‌ விழா 
11 (24-34-69) உோகணி-ரேசநாயனார்‌ விழா 
13 (28-3-69) திருவாதினரைஃணகநாத மாயனார்‌ விழா 
15 (28-3-69) பூசம-முனையடுவரர்‌ காயனார்‌ விழா 
19 ( 1-4-69) பங்குனி உத்தரப்‌ பெருவிழா 
21 ( 3-4-69) சுவாதிஃகாரைக்காலம்மையார்‌ விழா 


தவத்திரு. வெ. கா, விருத்தாசல 
செட்டியார்‌ மணிவிழா 
(வை. த.) 


தமிழகத்தில்‌ ஆடுதுறை என்ற பெயரில்‌ சல ஊர்கள்‌ 
இருக்கெறன. ஆடுதுறை வெறு. ஆஅடுதறை (ஆவடு 
அறை) வேறு. காவிரிக்‌ கரையில்‌ இரண்டு ஆகெறைகள்‌ 
உள்ளன. தஞ்சை மாவட்டம்‌ பாபகாசம்‌ வட்டத்தில்‌ 
(காவிரிக்கு வடகரை) அடுதுறைப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
என்ற ஊர்‌ ஒன்று உண்டு, இவ்வூரில்‌ வெனுறைகின்ற 
கோயிற்பகுதி தஇருவடகுசங்காடுதுறை எனப்படும்‌. 
பெருமாள்‌ கோயிற்பகுதி கூடலூர்‌ எனப்படும்‌, இது 
போன்றே குடந்தை வட்டம்‌ (காவிரித்‌ தென்கரை) 
ஆடுஅறை என்ற ஊர்‌ இருப்புப்பாதை நிலையங்கொண்டும்‌, 
கெல்‌, வாழை ஆராய்ச்சிப்‌ பண்ணை கனேக்‌ கொண்டும்‌ சிறப்புற 
விளங்கி வருவதறியலாம்‌, இவ்வூருக்கே திருத்தென்குசங்‌ 
காடுகறை என்ற பெயர்‌ பண்டைக்‌ காலந்தொட்டு வழங்கி 
வருநறெஅ. இஈகுள்ள திருக்கோயில்‌, கண்டராதித்தர்‌ 
மனைவியார்‌ செமபியன்‌ மாதேவியாரால்‌ திருப்பணி செய்யப்‌ 
பெற்றதாகும்‌. திருஞானசம்பந்தர்‌, “ குரவப்‌ பொழில்சூழ்‌ 
குரங்காடுதிறையே பசவக்கெடும்‌ வல்வினை '' என்றும்‌, 
இருசாவுக்கசசர்‌ “காழி. ஈ௦்‌சப.சாயின தொண்டர்காள்‌ கூடுமின்‌ 
குரங்ககடுதறையையே '' எனும்‌ அருளிப்பாடிய திருத்தல 
மாகும்‌ ௮௮. 

இத்தலத்தில்‌ ஈம்‌ சமாஜ உறுப்பினர்கள்‌ பலர்‌ இருந்.து 
வருனெறனர்‌. அவருள்‌ ஒருவர்‌ இவச்திரு, வெ, ௧. 
விருத்தாசலம்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ ஆவார்‌. இவர்‌ ஈம்‌ 
சமாஜத லின்‌ வாழ்காள்‌ உறுப்பினரும்‌ ஆவார்‌, சமாஜ 
ஆண்டுவிழாக்‌ காலங்களில்‌ ஈழம்‌, நீலமலை, மற்றும்‌ ஏனைய 
இடங்களிலும்‌ தவறாக கலந்துகொண்டு சிறட்பித்தவர்‌ 
ஆவார்‌. அன்னா! ஈம சமாஜத்தின்‌ முன்னாள்‌ ம. பரலசப்பிச 
மணிய மூகலியார்‌ அவர்களிடத்்‌அம்‌, திருவெண்ணெய்ஈல்‌ 
னார்‌ மு சின்னசாமி செட்டியார்‌ அவர்களிடத்‌.தும்‌ ஈன்கு 
பழூ அவர்கள அன்புக்கு உரியவர்‌ ஆவார்‌, சிவபூசனை 


வெ, கா, விருத்தாசல செட்டியார்‌ மணிவிழா 91 


வல்லர்‌. முறையே பாடல்‌ பெற்ற தலங்கள்‌ யாவற்றையும்‌ 
சென்று வணங்கயெதோடு ஈழகாட்டுக்‌ திருக்தலங்களையும்‌, 
இர்தியநாட்டில்‌ திருக்கேதாரம்‌ முதலான தலங்களையும்‌ 
சென்று வழிபட்ட பெரியவச்‌ ஆவார்‌. இவ சன மணிவிழா 
சென்ற 15--8--69 சனியன்று அடுதுறை அவரன இல்லத்‌ 
தில்‌ சிறப்புற ஈடைபெற்றது, அக்காளுக்கு முதல்‌ காள்‌ 
இவனிசவு ஈன்னாளாக இருந்தமை மிகப்‌ பாராட்டத்தக்க. 
அன்ற காலை முதல்‌ சூரியனார்கோயில்‌ ஆதினம்‌ தவத்திரு 
மீனாட்‌சசெக்தர பரமாச்சாரிய சுவாமிகள்‌ அவர்களைக்‌ 
கொண்டு பலருக்குச்‌ சமய, விசேட, நிருவாண திக்கைகள்‌ 
முதலியன செய்விக்கச்‌ செய்ததும்‌ அல்லாது அன்றிரவே 
அறுபத்து ஓஐர்அக்கும்‌ மேற்பட்ட சிவபூசனையாளர்கள்‌ 
நான்கு காலங்களிலும்‌ தனித்தனியாக பூசனை புரிக்தஅம்‌ 
மிகவும்‌ பாசாட்டப்‌ பெறுவதாகும்‌. மணிவிழாக்‌ கொண்ட 
வரான மாண்புடைய சிவத்திரு. விருத்தாசல செட்டியார்‌ 
அவர்கள்‌ சிவநரெறிப்‌ பாங்கில்‌ சமய உணர்வினையே பெரிதா 
கக்‌ கொண்டு போற்றிய ஈற்பணிகள்‌ பிறருக்கு எடுத்துக்‌ 
காட்டாகத்‌ திகழத்தக்க இறப்பினதாகும்‌. அன்னாருக்கு 
ஈம்‌ சமாஜத்தின்‌ வாழ்த்தினையும்‌ பாசாட்டுதலையும்‌ தெரிவித்‌ 
அக்‌ கொள்கின்றோம்‌. 
சிவத்திரு. விருத்தாசல செட்டியார்‌ அவர்கள்‌ தமது 
மணிவிழாவின்‌ நினைவாக சமாஜத்துக்கு ஐம்பது வெண்‌ 
பொற்காசுகள்‌ அனுப்பி வைத்‌ தத்‌ தமது பெயரன்‌; 
வை. திருஞானசம்பந்தன்‌ அவர்களை சமாஜத்தின்‌ வாழ்காள்‌ 
உறப்பினர்‌ அகச்‌ சேர்த்தமைக்கும்‌ ஈம்‌ பாராட்டுதலைத்‌ 
தெரிவித்தக்‌ கொள்கின்றோம்‌. இதனைப்‌ போன்று பிற 
சைவப்‌ பெருமக்களும்‌ தங்கள்‌ இலலங்களில்‌ நிகழும்‌ நல்‌ 
.. விழாக்களின்‌ நினைவாக சமயப்பணிக்காகச்‌ சிறு செலவாவ த 
ஆற்றின்‌ ஈம்‌ சமயம்‌ இன்னும்‌ மேம்பட்டுத்‌ திகழ்வது 
கண்கூடு. மணிவிழாக்‌ கண்ட பெரியார்‌ இன்னும்‌ 
பல்லாண்டு எல்லா ஈலங்கணாம்‌ பெற்று வாழ பல்லாண்டென்‌ 
னும்‌ பதங்கடர்தான்‌ அருள அவன்‌ திருவடிகளையே வாழ்த்தி 
வணங்குகின்றோம்‌, 


~ 


லே 
சென்னை சைவ சித்தாந்த மகா சமாச 
63-ஆம்‌ ஆண்டுவிழாவில்‌ 
தவத்திரு குன்றக்குடி. அடிகளார்‌ 
அவர்கள்‌ ஆற்றிய 
மாநாட்டுத்‌ திறப்புரை 
(27-12-68) 


பேரன்புக்குரிய பெருமக்களே! தாய்மார்களே! உங்கள்‌ 
அனைவருக்கும்‌ நம்‌ நல்வாழ்த்‌ துக்கள்‌! 


முன்னுரை 


கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகச்‌ செந்தமி 
ழினையும்‌ சிவநெறியையும்‌ தொடர்ந்து வளர்த்‌ துவரும்‌ 
திருப்பணியிலீ டுபட்டு விளங்கும்‌ சைவசித்தாந்த மகா சமா 
சத்துக்கு நமது வாழ்த்துக்கள்‌! நமது சமய உலகில்‌ புதிய 
சிந்தனையைக்‌ கொணர்ந்த பெருமையும்‌, மிண்டிய மாயாவாத 
மயக்கத்தைத்‌ தவிர்த்த பெருமையும்‌ பண்புறப்‌ பதிக்கப்‌ 
பெற்ற பன்னிரு திருமுறைகளையும்‌ பலர்‌ கையிலும்‌ உலவச்‌ 
செய்த பெருமையும்‌ சமாசத்திற்கு உண்டு. சமாசத்தின்‌ 
சென்ற காலத்தின்‌ பழுதிலாப்‌ பணிகளை நினைந்து வாழ்த்து 
கின்றோம்‌. இனி எதிர்‌ காலத்தில்‌ சிறப்புறச்‌ செய்ய இருக்கும்‌ 
பணிகளையும்‌ நினைந்து வரவேற்று வாழ்த்‌ துகின்றோம்‌. 


சமய இயல்‌ 


சமயம்‌ ஒரு தத்துவம்‌; தத்துவம்‌ மட்டுமன்று; நல்‌ 
வாழ்க்கை முறை, சமயம்‌ கடவுளை முழு முதலாகவுடைய 
தெற; மனித சமுதாயத்தை மையமாகக்கொண்டு விளங்கும்‌ 
நெறி. உயர்ந்த சமயம்‌, நம்பிக்கையில்‌ மட்டும்‌ நிற்பதன்று; 
தல்லறிவலும்‌ சிறந்து விளங்கும்‌. உண்மையான சமயம்‌ 
வந்தைகள்‌ பல செய்யும்‌ விஞ்ஞானத்தினும்‌ மேம்பட்டது. 
சமயம்‌ ஒரு மாறு உண்மை; அறிவக்குப்‌ புலப்படுவ து. “சாதா 


ரண ௮றிவுக்கன்று; வளர்ந்த முழுநலம்‌. சான்ற மெய்யறி 


மாநாட்டுத்‌ திறப்புரை 98 


வில்‌ சிறந்து விளங்குவது. விஞ்ஞானம்‌ இயற்கை ஐம்பெரும்‌ 
பூதங்களால்‌ விளையும்‌ துன்பத்தைத்‌ தடுத்து நிறுத்துகிறது. 
புறப்பகைவென்று விளங்குவது நல்‌ விஞ்ஞானம்‌: பருவுடலுக்‌ 
குச்‌ சுவை தேர்ந்து உண்ணும்‌ உணவுப்‌ பொருள்களை 
வழங்கி இதமான இன்பத்தைத்‌ தருவது. புறப்பகை வென்றால்‌ 
போதுமா? வெளி வெப்பம்‌ வென்றடக்கும்‌ தட்பவெட்பச்‌ 
சீதள அறையில்‌ இருந்தாலும்‌ இதயம்‌ மகிழ்ந்‌ துவிடுவதில்லை. 
எழிலுறு மாளிகையில்‌ இருந்தாலும்‌ இதயம்‌ மகிழ்ந்‌ துவிடுவ 
தில்லை. நெஞ்சுவந்து மகிழ்தலுக்கு உட்பகையை வெற்றி 
காண வேண்டும்‌. அறுபகையை அவனருளால்‌ செறல்‌ 
வேண்டும்‌. அஃது உடன்பிறந்தே கொல்லும்‌ வியாதி 
அன்றோ? உட்பகை வெல்லும்‌ மெய்யறிவே உண்மைச்‌ சமய 
மாகும்‌. 


சமயமும்‌ சமுதாயமும்‌ 


இன்றைய மா னுடச்‌ சாதியின்‌ வாழ்க்கை நிலையினை 
எண்ணிப்‌ பார்த்தால்‌ நீக்க முடியாத ஏக்கமே மேலிடுகிறது. 
மனிதன்‌ கடந்த பல நூற்றாண்டுகளாகத்‌ திறமையாகவே 
வாழ்ந்து வருகிறான்‌; மாட மாளிகை, கூடகோபுரங்களைக்‌ 
கட்டிமுடித்து உள்ளான்‌; அவன்‌ வாழ்க்கையில்‌ அடிக்கடி 
நேர்ந்த இயற்கை இன்னல்களை யும்‌ வெற்றி பெற்றிருக்கிறான்‌. 
அவனைச்‌ சுழலச்‌ சிதறடித்த காலத்தை வென்றிருக்கிறான்‌. 
பேருலகத்தை இணைத்து வெற்றிபெற்றிருக்கிறான்‌. அம்மம்ம! 
அரிய சாசனை! அற்புதச்‌ சாதனை! என்‌ பாட்டி இனிதாகக்‌ 
காட்டிச்‌ சோறூட்டிய அம்புலியைக்‌ குடியேறிக்‌ கூடாரமாக்‌ 
கும்‌ குரல்‌ கேட்கிறது! அவனுடைய அறிவுச்‌ சுவடுகள்‌ பதி 
யாத மண்டலங்கள்‌ இல்லை; அண்டங்கள்‌ இல்லை; நினைந்து 
நினைந்து மகிழத்தக்க சாதனை! ஆனாலும்‌ சாதனையின்‌ 
மகிழ்ச்சியை முழுவதும்‌ துய்க்க முடியவில்லை. காரணம்‌ 
உட்பகை ஓய்ந்தபாடில்லை. நிலவுலகங்கள்‌ இணைக்கப்‌ பெற்‌ 
றன; ஆனால்‌ இணைக்க வேண்டிய சிறந்த நெஞ்சங்கள்‌ 
இணைக்கப்பெறவில்லை. செல்வங்கள்‌ செழித்து வளர்ந்தன; 
ஆனால்‌ அல்லல்‌ தரும்‌ வறுமை போய்விடவில்லை கருத்‌ துக்கள்‌ 
வளர்ந்தன. ஆனால்‌ மோதிக்கொள்ளும்‌ விலங்குணர்ச்சி 
போனபாடில்லை. உலாவும்‌ மாளிகைகள்‌ உயர்ந்தன; ஆனால்‌ 


94 சித்தாந்தம்‌ 


ஒழுக்கத்தில்‌ உயர்வில்லை. திருக்கோயில்கள்‌ எழுந்தன; 
ஆனால்‌ சிறைச்சாலைகள்‌ முடப்பெறவில்லை. கடவுளின்‌ 
கருணை பேசப்பெற்றது; ஆனால்‌ இரக்கம்‌ என்பதொன்று 
எள்ளளவும்‌ சிந்தையில்‌ உண்டாகவில்லை. இஃதென்ன 
விந்தை! மாளிகை கட்டி முடிப்பது வாழ்ந்தின்புறவா? அல்‌ 
லது வாழ்விழந்து துன்புற்று அல்லல்‌ படவா? இந்த அவல 
நிலைக்குக்‌ காரணம்‌ உண்மையான சமயச்சீலம்‌ உலகில்‌ 
தோன்றி வளரவில்லை என்பதேயாம்‌. 


சமயம்‌ 


சமய நெறி என்பது உடற்சார்புடையதன்று; நீங்கா 
உயிர்ச்‌ சார்புடைய து. ஆனால்‌ இன்றோ சமயம்‌ பெரும்பாலும்‌ 
உடற்சார்புடையதாக மட்டுமே விளங்குகிறது. சமயச்‌ சின்‌ 
னங்களை நெற்றிகள்‌ தாங்கினாலும்‌ நெஞ்சங்கள்‌ தாங்க 
வில்லை. மைபொதி விளக்கனையார்‌ மலிந்து வருகின்றனர்‌, 
**பூசு நீறு போல்‌ உள்ளும்‌ புனிதர்கள்‌?? என்ற சேக்கிழாரின்‌ 
செந்நெறிக்கு ஏற்றவாறு நெஞ்சுணர்வில்‌ தூய்மை படர 
வில்லை. சமயமும்‌ ஒரு வளர்ந்த அறிவியலேயாம்‌. எப்படி 
விஞ்ஞானத்தின்‌ விளைவு வீணாகப்‌ போவதில்லையோ, அது 
போலவே சமயச்‌ செந்நெறியின்‌ பயனும்‌ வீண்‌ போவதில்லை. 
தண்ணீரில்‌ கிடப்பது மீனுக்குப்‌ பொழு துபோக்கன்று;: அஃ து 
ஒரு பகுதி வாழ்க்கையுமன்‌ று; தண்ணீரில்‌ கிடப்பதேதான்‌ 
மீனுக்கு வாழ்க்கை. அதுபோல நமக்கும்‌ சமய வாழ்க்கை 
அமைய வேண்டும்‌. ஆனால்‌ சமயம்‌ சிலருக்குப்‌ பொழுது 
போக்கு. பலருக்குப்‌ போலிப்‌ பாவக்கழுவாய்‌. ஒரு சிலருக்கு 
அதுவே வாழக்கைத்‌ தொழில்‌. வேறு சிலருக்கு வளம்பல 
படைத்து வாழும்‌ வகை. இதுவா சமயம்‌? “நின்றும்‌ இருந்‌ 
தும்‌ நடந்தும்‌ கிடந்தும்‌ எழுந்தும்‌” என்ற திருஞான சம்‌ 
பத்தர்‌ திருமொழியை எண்ணுங்கள்‌! * என்னுள்ளே உயிர்ப்‌ 
பாய்ப்‌ புறம்போந்து புக்கு இயங்கினான்‌” என்ற அப்பரடி. 
களின்‌ அருள்மொழியை எண்ணுங்கள்‌! சமய ஒழுக்கம்‌ 
ஒரு மனிதனின்‌ வாழ்க்கை முழுதும்‌ கவர்ந்துகொண்டி ருக்க 
வேண்டும்‌. சிந்தனையும்‌, செவ்விய சொல்லும்‌, செயலும்‌ சமய 
சீலம்‌ நிறைந்ததாக இருக்கவேண்டும்‌. அவனுடைய வாழ்க்‌ 
கையின்‌ பல்வேறு துறைகளிலும்‌ சமயத்தின்‌ மாறா முத்திரை 


மாநாட்டுத்‌ திறப்புரை 95 


பதிந்து விளங்கவேண்டும்‌. அப்பொழு துதான்‌ மனிதன்‌ 
முழுமனிதனாகிறான்‌. அவன்‌ கடவுள்‌ விரும்பும்‌ பொருளு 
மாகிறான்‌. 


உலகம்‌ விரிந்த து; பரந்‌ துபட்ட பரப்புடையது: சிந்தனை 
வேறுபாடுகள்‌ உடையது; மொழி வேறுபாடுகள்‌ உடைய து; 
சமயங்களின்‌ வேறுபாடுகளும்‌ உடைய து; வேறுபாடுகள்‌ 
உண்டாயினும்‌ உயிர்‌ ஈடேற்றம்‌ என்ற இலட்சிய ஒருமைப்‌ 
பாடு உலகத்திற்கு உண்டு. எல்லா மொழிகளுக்கும்‌, 
எல்லாச்‌ சமயங்களுக்கும்‌ இலட்சியம்‌ ஒன்றேயாம்‌. அதனை 
அணுகும்‌ முறைகளிலேயேதான்‌ வேறுபாடு. இந்த வேறுபாடு 
கள்‌ தவிர்க்க முடியாதவை. இவை வேறுபாடுகளே தவிர 
மாறுபாடுகளல்ல : வளர்ச்சியின்‌ படிமுறைகளேயாம்‌. இவை 
களுக்குள்‌ சமரசம்‌ வேண்டும்‌. சமரசம்‌ என்றால்‌ கலப்படம்‌ 
செய்வதென்னும்‌ பொருளன்‌ று. இன்று சிலர்‌ சமயத்‌ தத்து 
வக்‌ கலப்படம்‌ செய்கிறார்கள்‌. உணவுக்‌ கலப்படத்தைவிடத்‌ 
தத்துவ அறிவுக்‌ கலப்படம்‌ மிகவும்‌ கொடுமையான து ; 
கலப்படம்‌ உயிர்‌ விளக்கத்தைத்‌ தடை செய்யும்‌. தெளிவில்‌ 
தோன்றுவது தத்துவ விளக்கம்‌ தத்துவ விளக்கத்தில்‌ 
தோன்றுவது இறையருளின்‌ இன்பக்‌ காட்சி. இதனை, 
“ சிந்தையுள்‌ தெளிவுமாய்‌, தெளிவினுள்‌ சிவமுமாகி?” என்று 
அருள்‌ நூல்‌ எடுத்துக்‌ காட்டுகிற து. வளர்நெறிகளின்மாட்டு 
வெறுப்பின்றி உயர்‌ நெறியிடத்து விருப்பம்‌ காட்டுவதே 
முறை. சிறந்த: வாழ்க்கை நெறிகள்‌ பலவுண்டு. காலத்‌ 
திற்குக்‌ காலம்‌ நெறிகள்‌ வளர்ந்து வருகின்றன. இதனை 
“்‌ நெறியெலாம்‌ புலம்‌ ஆக்கிய '' என்ற மணிவாசகர்‌ மணி 
மொழியால்‌ உணரலாம்‌ உலகில்‌ எல்லாச்‌ சமயங்களும்‌ 
சிறப்புடையனவேயாம்‌. அவற்றில்‌ ஏதொன்றும்‌ தாழ்ச்சி 
யுடையதன்று. அவை மனித உலகத்திற்குச்‌ செய்திருக்கின்ற 
சேவைகள்‌ நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து, 
வாழ்த்துதற்‌ துரியன. ஆயினும்‌ தத்துவ வளாச்சியிலும்‌ 
தத்துவப்‌ பார்வையிலும்‌ தமிழகச்‌ சித்தாந்தச்‌ சமயநெறி 
உயிரப்புடையதாக விளங்குகிறது. சித்தாந்தம்‌ ஏன்றாலே 
முடிந்த முடிபு என்று பொருள்‌. இனிமேல்‌ வினாக்கள்‌ எழுப்ப 
முடியாத அளவுக்குத்‌ தத்துவத்‌ துறையிலும்‌ வாழ்க்கை 
முறையிலும்‌ முழுதுற வளர்ந்த தெறி சித்தாந்த சைவமே, 


98 சித்தாந்தம்‌ 


செந்தமிழ்க்‌ குமரகுருபர அடிகளும்‌ **ஒரும்‌ வேதாந்த மென்ற 
உச்சியிற்‌ பழுத்த ''--என்று இதனைப்‌ பாராட்டியுள்ளார்கள்‌. 
இங்ஙனம்‌ கூறுவது சார்பின்‌ காரணமாக எழுந்த  பற்றினா 
லன்று. உண்மையிலேயே அறிவின்‌ அடிப்படையிலும்‌ 
வாழ்க்கை இயலிலும்‌ வைத்து ஆராய்ந்தால்‌ சிவநெறி 
சிறந்து விளங்குமுண்மை எல்லார்க்கும்‌ நன்கு பெறப்படும்‌. 


சிவநெறியின்‌ சிறப்பியல்புகள்‌ 


உலகின்‌ பல்வேறு சமயங்கள்‌ உயிரைத்‌ தனித்த 
ஒரு நிலைத்த பொருளாக எடுத்துக்கொள்ளவில்லை, உயிர்‌ 
கள்‌ கடவுளால்‌ படைக்கப்பட்டன என்று கூறும்‌ சமயங்‌ 
களே மிகுதி. அந்தச்‌ சமயங்களெல்லாம்‌ கடவுள்‌ எங்கும்‌ 
நிறைந்தவரென்றும்‌, பேரறிவு பேராற்றல்‌ உடையவரென்‌ 
அம்‌, பூரண கருணையுடையவரென்றும்‌, பூரண நல்லவ 
ரென்றும்‌ கூறுகின்றன. ஒரு. நன்மையிலிருந்து தீமை 
தோன்றுதல்‌ இயற்கைக்கு முரண்‌. தீமை நீங்கப்பெற்று 
அதனால்‌ நன்மை வளரலாம்‌. இது பரிணாம வளர்ச்சி. 
குற்றங்களும்‌ குறைகளும்‌ உடைய உயீர்களைப்‌ பார்க்குங்‌ 
கால்‌ இஃது இறைவனுடைய படைப்பு என்று ஏற்றுக்‌ 
கொள்ள மனம்‌ கூசுகிறது. இந்திய நாட்டில்‌ இந்து 
சமயம்‌ என்ற மயக்கில்‌ மேலோங்கி வளரும்‌ சமயத்தில்‌ 
வனே சிவன்‌ என்ற கருத்து கூறப்படுகிறது. அதுவும்‌ 
எவ்வளவு ஆபத்தான து என்பதை எண்ணிப்பாருங்கள்‌. 
உயிர்கள்‌ படைப்புப்‌ பொருள்கள்‌ அல்ல, என்றும்‌ இயல்‌ 
பாயுள்ள அழிவில்‌ பொருள்கள்‌ என்பது சிவநெறியின்‌ 
கருத்து. இந்தக்‌ கருத்து அறிவியலுக்கும்‌ இசைந்த 
கருத்து. சிவநெறியில்‌ உயிர்கள்‌ உள்‌ பொருளகள்‌ என்று 
கூறியதோடன்‌ றி, அவை அன்பு. அறிவு, ஆள்வினை யுடைய 
பொருள்களென்றும்‌ கூறுகிறது. மேலும்‌ உரிமை 
உடையதாக இருக்கின்‌ றனவென்றும்‌ கூறுகிறது. 
இயற்கையிலேயே ஆணவ அழுக்குடன்‌ உயிர்‌ பீணைந்து 
இருப்பதன்‌ காரணமாக அன்பு, அறிவு, ஆள்வினை 
விளங்குவதற்கு இடமின்றி மறைக்கப்படடிருக்கிற து. 
அன்பும்‌ அறிவும்‌ ஆள்வினைகளும்‌ உடைய உயிர்கள்‌ 
குற்றங்களுடையனவாகவும்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌ 


மாநாட்டுத்‌ திறப்புரை 97 


காட்டுகிறது சைவம்‌. நிலம்‌ விளையும்‌. ஆனாலும்‌ அது 
கெட்டித்‌ தன்‌ை மயுடையதாக இருக்கிறது. கெட்டித்‌ 
தன்மையை உழுதலாலும்‌, தண்ணீர்‌ கொண்டு நனைத்த 
லாலும்‌ நிலம்‌ மகிழ்ந்து விளையும்‌; பயன்தரும்‌. அது 
போல உயிரொடு இயற்கையாகப்‌ பிணைந்துள்ள அழுக 
கன்‌ ஆற்றலைத்‌ திருவருள்‌ துணையால்‌ மாற்றினால்‌, தன்‌ 
னறிவும்‌ ஆற்றலும்‌ விளக்‌ஃமுறுதலோடு உயிர்‌ பேரறிவும்‌ 
பெற்று-வாலறிவன்‌ நற்றாள்‌ தொழுதின்புறும்‌ வாய்ப்பினை 
எய்துகிறது. இந்த வகையிலேயே இறைவனுக்கும்‌ 
உயிருக்கும்‌ தொடர்பேற்படுகிறது. இறைவனும்‌ என்றும்‌ 
உள்ள உள்பொருள்‌ ; இயல்பிலேயே பேரறிவினன்‌ ப்‌ 
மாசற்றவன்‌ ; இன்பமே வடிவானவன்‌ ; .. உயிர்களை 
மறைத்து நிற்கும்‌ மல ஆற்றலை அகற்றக்‌ காரண மாயை 
யினின்‌ றும்‌ பெருங்‌ கருணையின்‌ வடிவமாகிய இறைவன்‌ 
உலகு உடல்‌ உறுப்பு உண்பொருள்களாகிய காரியமாயை 
யையும்‌ தொன்மைவினையென்னும்‌ வினை த்தன்மையையும்‌ 
அவவுயிர்களுடன்‌ இயைத்தனன்‌. இந்த இயைப்டையே 
இறைவனின்‌ படைப்பு என்று சைவம்‌ கூறுகிறது. 
நுண்ணுடலாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்‌ 
என்னும்‌ பூகமுதலாஇய தன்மாத்திரை ஐந்தும்‌. மனம்‌ 
எழுச்சி (அகங்காரம்‌) இறுப்பு (புத்தி) என்னும்‌ அகக்‌ 
கலன்‌ மூன்றும்‌ ஆக எட்டுக்‌ கருவிகளாலாயது. மனத்‌ 
தின்கண்‌ தங்கும்‌ தொல்வினை த்‌ தன்மையே ஆதிப்‌ பருவுடல்‌ 
அமைய வாய்ப்பாக நின்றது. 


உயிர்கள்‌ இறைவன்‌ தந்த நு5ஈர்‌ பொருள்களை 
அவனருளால்‌ நுகர்ந்து வேட்கை தணிந்து அவ்வழி மல 
ஆற்றல்‌ அடங்கத்‌ தன்னறிவு பெற்று விளங்கி இறைவனை 
நினைந்து வாழ்த்தி என்றும்‌ மாறாத இன்ப அன்பு நிலை 
யினைப்‌ பெற்று எந்காளும்‌ இன்புறுகிறது. இதுவே 
சிவநெறியின்‌ உயிர்‌ வரலாற்றுச்‌ சுருக்கம்‌, இந்தச்‌ சிறந்த 
கொள்கை அறிவியல்‌ வாதிகளுக்கும்‌. இயைந்ததாகவே 
அமைந்திருக்கிறது. உலகியல்‌ ஒழுக்க நியதிகளுக்கும்‌ 
மிகவும்‌ இயைந்ததாகவே விளங்குகிறது. 


98 சித்தாந்தம்‌ 
ஒவநெறியின்‌ தொன்மையும்‌ வளர்ச்சியும்‌ 


உலகன்‌ மிகப்‌ பழைய சமயங்களுள்‌ ஒன்று சிவநெறி. 
இல்லை, தொன்மை சானற செந்நெறி. இன்றைய மனித 
அறிவு எல்லைகாணும்‌ வரலாற்று அறிவின்‌ மூலமுதலாக 
வீளங்கும்‌ நெறி சிவநெறி, மண்ணில்‌ மறைந்து போன 
சந்து வெளிச்‌ 2£மையின்‌ நாகரிகம்‌ இதற்கு ஏடுத்துககாட்டு 
தொல்காப்பியம்‌, திருக்குறள்‌ முதலாகச்‌ சிறநத சங்க 
இலக்கியங்கள்‌ ஈறாக உள்ள பழைய இலக்கிய இலக்கணங்‌ 
கள்‌ சிவநெறியின்‌ எர்மையையே பேசுகின்றன. எனினும்‌ 
சிவகெறியின்‌ ஆழ்‌.5த அனுபவ வெளியீடுகளாகத்‌ தோன்றி 
யவை திருஅருள்‌ திருமுறைகளே. திருமுறைகள்‌ இனிய 
எளிய தமிழில்‌ அமைந்துள்ளன. மனிதகுலத்தின்‌ 
உணர்வை வளம்படுத்தி உலகுய்யச்‌ செய்யும்‌ சக்தி 
பெற்றவை திருமுறைகள்‌. தந்தையும்‌ தயுமாய ஈசனை 
நந்தம்‌ இறைவனை வேண்டியவாறு மண்ணிம்கழைத்து 
நடமாடச்‌ செய்யும்‌ ஆற்றலுடையன திருமுறகள. 
திருமுறைகள்‌ திருவருளின்பச்‌ சுவையினை வழங்கி இன்பம்‌ 
பெருக்கும்‌ இயல்பின. திருமுறை கெறி இனிய நெறி; 
பழைய நெறி; புதுமைக்கும்‌ புதுமையான நெறி; 
பொதுமை நெறி; அதற்கு ஈடான ஒரு நெறி இன்றுவரை 
மக்கள்‌ பேசும்‌ வேறு எம்மொழியிலும்‌ தோன்றவில்லை. 
கார்ல்மார்கஸ்‌ மாமுனிவர்‌ தத்துவ நெறிக்கும்‌ நமது சிவ 
நெறிக்கும்‌ கூட வேற்றுமை விழுக்காடு மிகமிகக்‌ 
குறைவே. சிவெறிச்‌ சமயத்தைப்‌ பிற சமயங்களின்‌ 
தத்துவங்களோடு ஒப்பு நோக்கி விவாதிததுப்‌ பிற சமயங்‌ 
களின்‌ செழுமையின்மையை உணர்த்தி சகிவநெறியின்‌ 
சிறப்பினை கலைஙிறுத்தத்‌ தோன்றியவை சித்தாந்த சாத்தி 
ரங்கள்‌. தமிழர்‌ வாழ்வியலில்‌ பூத்துச்‌ செழித்த செந்நெறி 
சிவநெறி; காலத்தால்‌ முந்திய செறி; காலத்தை வென்றி 
ருக்கும்‌ திறனுடைய திருநெறி. 


சமய சமரசம்‌ 


இன்று உலகம்‌ ஒன்றோடொன்று ருங்கிக கொண்டி 
ருக்கிறது. காலத்தையும்‌ தூரத்தையும்‌ மனிதன்‌ வென்றி 


மாநாட்டுத்‌ திறப்புரை 59 


ருக்கறான்‌. “ஒன்றே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌ ? என்ற 
திருமந்திரத்‌ திருமொழி ஓருலகத்திற்கு வித்தட்டிருக்கி 
மது. ஆனாலும்‌ உலகிடைப்‌ பல சமயங்கள்‌ பள்ளி 
வகுப்புப்‌ போல்‌ நிலவுகின்‌ மன. எல்லாச்‌ சமயங்களுடைய 
கோக்கமும்‌ மனித குலத்தை மேம்பாடடையச்‌ செய்வது 
என்பதுதான்‌. இதனை :। இன்பம்‌ பெருக்கி இருளகற்றி 
எஞ்ஞான்றும்‌ துன்பத்தின்‌ தொடர்‌ பறுத்து ?? என்று 
திருவாசகம்‌ எடுத்துக்காட்டும்‌. மற்ற அறிவியற்‌ கலை 
களைப்போலவே சமயமும்‌ ஓர்‌ அறிவியற்கலை. ஐம்பூகங்‌ 
களின்‌ தொடர்புடைய அறிவியற்‌ கலையைப்‌ !பூதஇயல்‌? 
என்று சொல்கிறோம்‌. அது போலவே உயிரியலை 
ஆராய்ந்து, உரிய கெறிகாட்டி. உறுபயன்‌ நல்கும்‌ ஒரு 
நெறிக்கு அருளியல்‌ என்‌.று பெயர்‌. அருளியல்‌ என்றாலும்‌ 
சமயம்‌ என்றாலும்‌ ஒன்றேயாம்‌. அறிவியல்‌, ஆய்விலும்‌ 
சோதனைச்‌ செயற்பாட்டிலும்‌ தவறுகள்‌ நிகழுமாயின்‌ 
உரிய பயனொன்றும்‌ கட்டாது. அதுபோலவே உயிரியல்‌ 
அறிவிலும்‌ அஃதாவது சமய இயலிலும்‌ பிழைபட்ட 
கருத்தோ செயலோ காணின்‌ அருளியல்‌ அனுபவமும்‌ 
கிட்டாது; ஆன்ம ஈடேற்றமும்‌ கிடைக்காது. ஆதலால்‌ 
சமயத்‌ துறையில்‌ ஏனோதானோ என்னும்‌ மனப்போக்குக்‌ 
கூடாது. ஆனால்‌ இன்றோ அரசியல்‌ பொருளியல்‌ ஆகிய 
துறைகளில்‌ காண விரும்பும்‌ ஒழுங்கு உரிமை உணர்வு 
களைக்கூடச்‌ சமயத்துறையில்‌ காணமுடியவில்லை. 


(தொடரும்‌) 
மதிப்புரை 

“சமயங்களேக்‌ குறித்த வியாசம்‌'' என்னும்‌ நூல்‌ 
ஒன்று வசப்‌ பெற்றோம்‌. இத பாம்பன்‌ ஸ்ரீமத குமரகுரு 
தாச சுவாமிகள்‌ அவர்கள்‌ உரைநடையில்‌ ஆசிரியர்‌ மாணவர்‌ 
தம்முள்‌ வினாவிடையாகக்‌ கேட்டு ஜபந்கெளிவது போன்று 

எழுதிய 32 வியாசங்களுள்‌ ஏழாவதாகும்‌, 
இதனுள்‌ புறச்சபயங்களையும்‌ அவற்றினுட்‌ பிரிவு 
களான 94 பேதங்களையும்‌ உட்‌ சமயங்களையும்‌ அவற்றினுட்‌ 
பிரிவுகளான 84 பேதங்களையும்‌ சுவாமிகள்‌ மிகத்‌ கெளி 


ரீ 


100 சித்தாந்தம்‌ 


வாக விளக்கிச்‌ கூறுஇன்றார்கள்‌. மேலும்‌ பண்டைய மக்க 
ளின்‌ சமயக்‌ கோட்பாடு பற்றிய 15 மத விகற்பங்களையும்‌ 
புறப்‌ புறச்சமயமா௫ஏய பிரம்ம சமாஜம்‌ போன்ற பிரிவுகளை 
யும்‌ கூறி இறுதியாக சைவ இத்தாந்த பே2மாகிய எட்டு 
பிரிவுகளை யும அடிகளார்‌ விளக்கிச்‌ சொல்லுந்‌ திறம்‌ மிகவும்‌ 
கற்று இன்பக்‌ அய்த்ததற்குமியன, சைவ இத்தாக்த விளக்‌ 
கம்‌ நாலினி.ஐ தியில்‌ மிகவும்‌ சிறப்பாயமைக்துள்ளது. பல 
நூல்களைப்‌ படித்தாலும்‌ சமய பேதங்களினுட்பத்தை அடி 
களார்‌ விளக்கபெவொாறு ஈம்மால்‌ தெரிந்து கோடல்‌ அமித. 
அர்கிலையில்‌ அப்பெருமானார்‌ வெள்ளிடை மலையென சமய 
பேதங்களை யெல்லாம்‌ விளக்கித்‌ தெளிக்த சமய அறிவூ_டும்‌ 
கிலை மிசவும்‌ பேருபகாசமாகும்‌. சமய உட்பிரிவுகளுக்‌ 
குள்ள வேறபாட்டினையும்‌ அடிகளார்‌ மிக நுட்பமாக 
விளக்குன்றார்கள்‌. சமய அறிவுத்‌ தாகமுடையோர்‌ அவ 
சியம்‌ இந்நூலைப்‌ படித்து இன்புறலாம்‌. கல்விக்‌ கடலாம்‌ 
அடிகளாரின்‌ பெருமையை இம்நூல்‌ ஒன்றிலிருர்தே காண 
லமையும்‌. 


சுவாமிகளுடைய £ீடர்களுள்‌ ஒருவரும்‌ குமாசச்சிவம்‌ 
என்னும்‌ பெயருடையவருமாகிய திருவல்லிச்கேணி தா. 
வேங்கடாசல முதலியார்‌ அவர்களால்‌ இர்றூல்‌ உல 2கரபகார 
மாகப்பதிப்பிக்கப்பட்ட அ. அவர்‌ இதபோனறு சுவாமிகளின்‌ 
நூற்கள்‌ பலவற்றை வெளியிட்டுபகரித்துள்ளார்‌. அவர்‌ 
வாழ்க. அவர்‌ முயற்சி வெல்க. 

கிரெளனன்‌ அளவில்‌ 96 பக்கங்கள்‌ கொண்ட இர்மூல்‌ 
அடக்ககிலைப்‌ பதிப்பாக ஈல்லச்சோடு வெளிவர்தளள து. 
விலை ரூ. 1-00 அல்‌ வேண்டுவார்‌ ்‌ 


தா. வெங்கடாசல யு தலியார்‌, 
1/34 ஆபீஸ்‌ வெங்கடாசல முதலி தெரு, 
திருவல்லிக்கேணி, சென்னை-5, 


என்ற முகவரிக்கு எழுதிப்‌ பெற்றக்‌ கொள்ளலாம்‌. 
அஞ்சத்‌ செலவு வேறு. (அம்பை) 


மதிப்புரை 101 


“தெய்வத்தமிழ்‌” என்னும்‌ நூல்‌ ஒன்று வரப்பெற்றோம்‌. 
இது காரைக்குடி. சைவசித்தாந்தப்‌ பெருஞ்‌ செல்வர்‌ ராம. 
சொ. சொக்கலிங்க ஐயா அவர்களால்‌ சிவதேசன்‌ இதழ்‌ 
மூலம்‌ வெளியிடப்‌ பெற்றது. தற்போது நூலுருவில்‌ வெளி 
வந்துள்ளது. 


தமிழைச்‌ சமயச்‌ சார்பு அற்றதென வேண்டுமென்றே 
சிலர்‌ ஒதுக்கிவரு மிக்காலத்து இந்நூல்‌ பண்டைக்கால முதல்‌ 
தமிழ்‌ சமயச்‌ சார்புபெற்று எவ்வெவ்வாறு மேம்பட்டிலங்கி 
யுள்ளது என்பதை மிகத்‌ தெளிவாய்‌ விளக்கியுள்ளது. மேலும்‌ 
சைவசமய குரவர்‌, சந்தானாசாரியர்‌ முதலிய ஞானாசிரியர்கள்‌ 
காலத்து இருந்த தமிழின்‌ தெய்வீகத்‌ தன்மையை வெள்ளிடை 
மலையென எடுத்துக்‌ காட்டுகின்றது. தேவாரம்‌ முதலிய நம்‌ 
தெய்வத்‌ திருமுறைகள்‌ போற்றப்பெறவேண்டிய தன்மை 
பற்றியும்‌ நூலினிறுதியில்‌ பல செயல்களைக்‌ கூறி ஆசிரியர்‌ 
வற்புறுத்திக்‌ கூறல்‌ மிஃவும்‌ பாராட்டுக்குரியதுடன்‌ மேற்‌ 
கொள்ளவும்‌ தக்கது, * 


இந்நூலில்‌ ஆசிரியர்‌ பல அருமைச்‌ செய்யுள்களையும்‌ 
மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. அவையெல்லாம்‌ பாட்டுருவில்‌ இல்‌ 
லாது உரைநடைபோன்றே அச்சிட்டிருப்பது நல்லதன்று. 
அடுத்த பதிப்பில்‌ பாட்டுருவத்தலேயே அவை அச்சிடப்‌ 
பெறின்‌ அவற்றைப்‌ படிப்போர்‌ மறுமுறையும்‌ நினைத்த மாத்தி 
ரத்து அச்‌ செய்யுள்களை எடுத்துப்‌ படித்துப்‌ பயன்‌ பெற வாய்ப்‌ 
பாயிருக்கும்‌. 

கிரெளன்‌ அளவில்‌ 110 பக்கங்களுக்குமேல்‌ நல்ல அச்சு 
டன்‌ இந்நூல்‌ வெளிவந்துள்ளது. இதன்‌ விலை குறிக்கப்பெற 
வில்லை. இந்நூல்‌ வேண்டுவோர்‌ 45 காசுகள்‌ அஞ்சல்‌ 
தலையை கீழ்க்காணும்‌ முகவரிக்கு அனுப்பின்‌ நூலை அனுப்பி 
வைப்பார்கள்‌. நூற்பெற விரும்புவோர்‌ எழுதவேண்டிய 


முகவரி : 
இரு. ராம, இருநாவுக்கரசு செட்டியார்‌ அவாகள்‌, 
முத்துப்பட்டணம்‌, 
காரைக்குடி, 
இராமகா ? புரம்‌ மாவடடம்‌. 
(அம்பை) 


102 சித்தாந்தம்‌ 


்‌.தவஞான தேகிகம்‌'' என்னும்‌ நூல்‌ ஒன்ற வரப்‌ 
பெற்றோம்‌. இ௮வும்‌ குமரகுருதாச சுவாமிகன்‌ இயற்றி 
யதே 


இதில்‌ 2 ஆவது தேவர்களைக்‌ குறித்த வியாசமும்‌ 
3ஆவஅ பசமசிவமென்பலதக்‌ குறித்த வியாசமும்‌ அடங்‌ 


யுள்ளன, 


தேவர்களைக்‌ குறித்த வியா௪த்துள்‌ 38 வினாக்களுக்கு 
விடைகளும்‌ பசமசிவமென்பதைக்‌ குறித்த வியாசத்துள்‌ 
55 வினாக்களுக்குரிய விடைகளுமுள்ளன. 


தேவர்களைக்‌ குறித்த வியாசத்துள்‌ தேவர்கள்‌ யார்‌$ 
அவர்கள்‌ பணியாத? அவர்களுள்ளேயுள பிரிவுகள்‌ யாவை? 
அவர்களை ப்‌ பற்றி நூல்கள்‌ அவலும்‌ முறைகள்‌ யாவை? முத 
லிய பல சிறந்த விவரங்கள்‌ உள்ளன. 


பரமசிவமென்பதைக்‌ குறித்த வியாசத்துள்‌ பரமசிவத்‌ 
தின்‌ ஒப்பற்ற பெருமையையும்‌ மற்றைக்‌ கடவுளருக்கும்‌ 
ப. சமசிவத்அக்குழுள்ள வேறுபாடுகளையும்‌ பரமசினைப்‌ பற்‌ 
றிய தெளிந்த அறிவு இன்றிப்‌ பலர்‌ மாறுபடக்‌ கூறியும்‌ 
சழமுதியும்‌ வருவதனை எடுத்‌ அக்காட்டி உண்மை இதுவென 
விளக்கியும்‌ சிறந்த முறையில்‌ எழுதியுள்ளார்கள்‌. 

இதனை சுவாமிகளின்‌ அடியார்‌ குழாத்துள்‌ ஒருவ 
ராகிய திருமதி ப. அரங்கஈாயத அம்மையார்‌ தம்‌ சொந்தச்‌ 
செலவில்‌ மக்களுய்யும்‌ பொருட்டு வெளியிட்டுள்ளார்கள்‌. 

யாவரும்‌ இந்நூலை வாங்கிப்‌ படித்அப்‌ பயன்பெற: 
வேண்டுகின்றோம்‌. அல்‌ வேண்டுவோர்‌ பாம்பன்‌ ஸ்ரீமத்‌ 
குமரகுருதாச சுவாமிகள்‌ தேவஸ்தானம்‌, சென்னை 4], 
என்னும்‌ முகவரிக்கு எழுதிப்‌ பெற்றுக்கொள்ளவும்‌. 
இரெனன்‌ 86 பக்கங்கள்‌ கொண்ட அடக்சவிலைப்‌ பதிப்பு 
அல்‌ விலை ரூ. 0-60. அஞ்சற்செலவு வேறு, (அமடை) 


பிற செய்திகள்‌ 


வடாற்காடு மாவட்டம்‌ நெமலி கிராமம்‌, அப்பர்‌ வாச 
வழிபாட்டுச்‌ சபையின்‌ செயலாளர்‌ இரு. ௫, குப்புசாமி 
முதலியாா அவர்கள்‌, தைப்பூசத்‌ தினத்தன்று (1-2-69) 
. இவபிசான்‌ திருவடி நிழல்‌ எய்தியதை முன்னிட்டு, அவர்‌ 
களின்‌ படத்திறப்பு விழா, 16-2-69 ஞாயிறன்று இவராக 
திரிக்கு மறுநாள்‌, நெமலி ஈசுவரன்‌ கோயிலில்‌, சபையின்‌ 
தலைவர்‌ திரு. ம, சா. சஞ்சீவி முதலியார்‌ அவர்கள்‌ தலைமை 
யில்‌, சிறப்புற ஈடைபெற்ற அ. 


ஸ்‌ 


சைவ சித்தாந்த மகா சமாஜத்தின்‌ பழம்பெரும்‌ உறப்‌ 
பினரும்‌, ஆயிர த்தின்‌ மேலும்‌ பிறைபல கண்ட அண்ணலா 
ரும்‌ ஆகிய தாமபசம்‌ இரு, ௪. ஈடேச முதலியார்‌ அவர்கள்‌; 
படத்தைத்‌ இறந்து வைத்தார்கள. திரு. பி, ஏ. ஈடேச 
மூதலியா£, திரு. என்‌, ஏ. வேணுகோபால்‌ முதலியார்‌, 
திரு. டாக்டர்‌ பப்னாபாப்‌, இரு, கோபால்‌ முலலியார்‌, 
திரு. ஞானப்பிரகாச செட்டியாச, திரு. இராமசாமிப்‌ பிள்ளை, 
திரு. புலவர்‌ ஈ ரா. முருகவேள்‌ எம்‌, ஏ. எம்‌. ஓ. எல்‌., 
ஆகிய அறிஞர்கள்‌ பலர்‌, காலஞ்‌ சென்ற திரு, ௫. குப்புசாமி 
முதலியார்‌ அவர்களின்‌ உணமைத்‌ தொண்டுகளையும்‌ உயர்ந்த 
பல பண்புகளையும்‌ குறித்து, நெக்கு நெக்கு உள்ளம்‌ 
கெகிழ்ம்அருகப்‌ பேசித தங்கள்‌ அனபையும்‌ அஞ்சலியையும்‌ 
தெரிவித்தக கொண்டார்கன்‌, கோயிலில்‌ சுவாமி அம்பா 
ளுக்குச்‌ சிறப்பு அபிடேக அலங்காரங்களும்‌, அருச்சனை 
களும்‌ செய்விக்கப்பெற்றன. செல்வி கெளரியம்மையின்‌ 
தேவார இசையரங்கும்‌ சிறப்புற ஈனடபெற்றறு, உள்ளூர்‌ 
மக்கள்‌ திரளாக வந்திருந்த , மறைந்த அரும்பெறல்‌ தொண்‌ 
டறுக்குத்‌ தங்கள்‌ அன்பையும்‌ வணக்கங்களையும்‌ புலப்படுத்‌ 
திக்கொண்டு சிறப்பித்தனர்‌, 


திருமுருக இருபானந்தவாரியார்‌ அவர்களிடம்‌ நெய்வேலி 
யில்‌ சிலர்‌ வன்முறைச்‌ செயல்களை மேற்கொண்டது பற்றி 
கண்டித்து ஈம்‌ சமய கிறவனங்கள்‌ பலவிடங்களிலிருந்‌ அம்‌ 
சமாஜ அலுவலகத்‌ அக்குப்‌ பல திர்மானங்கள்‌ வந்த வண்ண 
மிருககின்றன. பொத்தனூர்‌ இருமுறை மன்றம்‌, குடந்தை 
வெப்பிரகாசர்‌ செந்தமிழ்ச்‌ சங்கம்‌ போன்ற நிறுவனங்கள்‌ 
பல தங்கள்‌ கண்டனங்களைத்‌ திர்மானம்‌ மூலம்‌ அனுப்பி 
யுள்ளன. 

விதியைப்‌ பற்றி வற்புறுத்தவச்த அருள்மிகு வாரியார்‌ 
சுவாமிகள்‌ அறிஞர்‌ அண்ணாவின்‌ நிகழ்ச்சியை எடுத்துக்‌ 
காட்டாகக்‌ கூறியுள்ள ௮ பலருக்கு மனப நோகச்‌ செய்தள.அ 
அறிந்து மன்னிப்புக்‌ கேட்ட பிறகும்‌ வன்முறைச்‌ செயல்‌ 
நேர்ந்ததும்‌ பாஅகாப்புத்‌ அறை ஈனமுறையில்‌ ஈடக்காதஅம்‌ 
மிகவும்‌ வருக்தத்தக்கவையே யாகும்‌. இச்செய்தி சமய 
அன்பர்களுக்கு மிகவும்‌ கவலையூட்டுவதானும்‌, அரசினர்‌ 
இக்கிகழ்ச்சி குறித்து தக்க ஈடவடிக்கை எடுது “ செய்தக்க 
செய்யாமையா னும்‌ கெடும்‌ '' என்னும்‌ பழிநிலைக்கு ஆளா 
காது இருக்குமா வேண்டுகின்றோம்‌. 


அப்பர்‌ வாச வழிபாட்டுச்‌ சபையின்‌ வளர்ச்சி கருதிக்‌ 
கோயிலுக்கு அருகில்‌ ஒரு கல்யாண மண்டபம்‌. கட்டி. 
அணித்‌ அள்ள, ருக்மணி குக்கர்‌ இரு. ௮. சோமசுந்தரம்‌ 
செட்டியார்‌ எம்‌. ஏ., அவர்கள்‌ பல ஆண்டுகளாகத்‌ தரு. 
இ. கு புசாமி முதலியார்‌ அவர்களுக்கு மாதந்தோறும்‌ 
ஊதியம்‌ முதலியன அளித்து ஆதரித்து வந்ததுடன்‌, அவர்‌ 
தம்‌ இறுதிச்‌ சடங்குகட்கும்‌ தக்க உதவிகள்‌ புரிந்தனர்‌. 
மேலும்‌ படத்திறப்புவிழா நிகழ்ச்சி ஈன்கினிது ஈடைபெற 
வும்‌, திரு, இராசகோபால காயுடு போன்ற தக்கார்‌ மூலம்‌ 
அவர்‌ ஏற்பாடுகள்‌ செய்திருந்தமை குறிப்பிடத்தக்க, 
மறைந்த அப்பெரியாரின்‌ ஆன்மா இறைவன்‌ திருவடி யிணை 
வீன்புற்றிருக்க அப்பெருமா னருள்புரிய அவனையே 
வணங்கி வேண்டுகிறோம்‌. 
Printed at the Sengunthamithran Press, 33, Armenian Street, Madras 
by V. Sambandan, Kdited by M. Arunachalam, 32 A., and Published 


by S. Satchidanandam Pillai, ந A.,L.T, for tho Saiva Siddhantha 
Mohs Samajam, 12, Daat Mada 8$., Mylapore, Madgres-4. 


பேளூர்‌. தவத்திரு, சாந்தலிங்க அடிகளார்‌ குருபூசை 
விழாவினை யொட்டி. திருவள்ளுவர்‌ 2000 ஆண்டு நிறை 
விழா, காந்தியடிகள்‌ அற்றாண்டு விழாவும்‌ முத்தமிழ்‌ விழா 
வும்‌, வாச வழிபாட்டு விழா, ௪த்வித்யா சன்மார்க்க சங்க 
53 ஆவது ஆண்டு விழாவும்‌ முறையே 1_3_69, 2_3-69, 
3-3-69ஆம்‌ நாட்களில்‌ சிறப்புற நிகழ்ந்தன, 

காஞ்சி மெய்கண்டார்‌ கழகச்‌ சார்பில்‌ காமாட்சியம்மை 
யார்‌ மாசிமகப்‌ பெருவிழாவில்‌ 26-2-69 முதல்‌ 2_8_69 
முடிய சமய விரிவுரைகள்‌ கிகழ்த்தப்பெற்றன. . 2-369 
அன்று காஞ்சிச்‌ வெதல வாச வழிபாடு விடுவச்சேனீசப்‌ 
பெருமான்‌ திருக்கோயிலில்‌ சமய விரிவுசையுடன்‌ இறப்புற 
நிகழ்ச்‌ த.ஐ. 

திருவாலவாயச்‌ சைவ சித்தாந்த சனபயின்‌. சார்பில்‌ 
5-3..69 மாலை திருவள்ளுவர்‌ முத்திபெற்ற மாசி உத்திர 
நாள்‌ விழா கொண்டாடப்‌ பெற்றன. பல பெருமக்கள்‌ 
செற்பொழிவாற்மினர்‌. 

மயிலம்‌ ஸ்ரீமத்‌ சிவஞான பாலய சுவாமிகள்‌ தமிழ்க்‌ 
கல்லூரி முருகன்‌ செந்தமிழ்க்‌ கழக 16ஆம்‌ ஆண்டு வாச 
வழிபாட்டு விழாவும்‌, கல்லூரி ஐவியவர்‌ விழாவும்‌ பழைய 
மாணவர்‌ சழக 22ம்‌ ஆண்டு விழா, முருகன்‌ செந்தமிழ்க்‌ 
கழக 32ஆம்‌ ஆண்டு விழாவும்‌ முறையே 7-3-09, 8-38-69, 
9-8-69.ஐ.ம்‌ ஈாள்களில்‌ சிறப்புற நிகழ்ந்தன. 
S ஈம்‌ சமாஜச்‌ செயற்குழு உறுப்பினர்‌ இரு. பூ. ஆலால 
சுர்தமஞ்‌ செட்டியார்‌ எம, எ. அவர்கள்‌ திருமகனார்‌ திருசிவ 
குமாசனுக்கும்‌ திரு (6. முனிவே௮ு செட்டியார்‌ அவர்கள்‌ 
திருமகளார்‌ திருமதி சகலகலாவல்லிக்கும்‌ திருமணம்‌ 
6-3-69 வியாழன்‌ காலையில்‌ சிறப்புற நிகழ்ந்தது. சமாஜச்‌ 
சார்பில்‌ திருமணமக்கணாக்கு வாழ்த்திதழ்‌ வாழ்த்திக்‌ 
கொடுக்கப்பெற்றஅ. | 

புகமணமக்கள்‌ மங்கையோர்‌ பங்கினனிக்னருளால்‌ 
எல்லா ஈன்னலங்களும்‌ இனி அறப்பெற்ற௮ு நீடுவாழ அருள்‌ 
பாலிக்க வாழ்த்தி வணங்குகின்றோம்‌. 

ஈம்‌ சமாஜப்‌ பேசன்பர்‌ எழுமாத்தூர்‌ வேலம்பாளையம்‌ 
வித்துவான்‌ திரு. வே. ரா. தெய்வகொமணிக்‌ கவுண்டர்‌ 
அவர்கள்‌ அரும்பெறற்‌ செல்வர்‌ திரு. V. 19. அமைரா 
ஐ. ஏ. எஸ்‌. (அண்டர்‌ செக்டாட்டரி, நிதி இலாகா, தமிழக 
௮7௬) அவர்களுக்கும்‌ சோமனூர்‌ திரு. A. R. சுப்பையா 


கவுண்டர்‌ அவர்கள்‌ அரும்பெறற்‌ செல்வி திருமதி, 5. தன 
லட்சமி அம்மையாருக்கும்‌ 10-3-69 அன்று சோமனூ 
ஸ்ரீ தொராம்‌ ஜின்னில்‌ பேக்டரி கட்டிடத்தில்‌ திருமணம்‌ 
மிகச்‌ சிறப்புற நிகழ்ந்த அ, 

சைவ சமய மணங்கமழும்‌ பெருமை மிக்க இம்மணமக்கள்‌ 
தங்கள்‌ வாழ்வில்‌ சமயப்‌ பணியையும்‌ தக்கதொன்றாகக்‌ 
கொண்டு ஏற்று ஒல்லும்‌ வகையான்‌ பணிசெய்து பெருமை 
பெற வேண்டிச்‌ கொள்கின்றோம்‌. இப்பு அமணமக்கள்‌ 
நின்றசொல்ல சாய்‌ நீடுதோறினியராய்‌ என்றம்‌ நன்குவாழ 
எல்லாம்‌ வல்ல பரம்பொருள்‌ அருள்பாலிக்க அவனிணையடி 
களையே வணங்கி வாழ்த்‌ அன்றோம்‌, ‘ 

Statement about ownership and other 
particulars abcut newspaper (SIDDHANTHAM 
to be published in the first issue (MONTHLY) 
every year after last day of February. 
Form IV 

(See Rule 8) 


12, East Mada Streot, 


11௩௦௨ of publication 
Mylapore, Madras-1. 


2. Periodicity of its publication ... Monthly 
3. Printer's Name ஃ.. V. Ssmbandam 
Nationality » Indian 
Address 33, Armenian Street, Madras-1. 
4. Pnblishor's Namo -.. இ, Satchidanandam Pillai 
Nationality » Indian 
Address -»  175-A, Loyds Road, Madras-14. 
3, Editor's Name V. Arunachalam Pillai 
Nationality -. Indian 
Address +. Gandhi Vidyalayam, 
Thiruchitrambalam. 
(via) Panthanallur, Tanjore Dt. 
6. Names and address of individu- “‘Saiva Siddhantha Maha ‘ 


als who own tho newspaper 
and Partners or shareholders 
holding more than one por 
cent of tho total capital. 


Samajam’’ (Registered) with 
no shareholders or partners but 
only members paying subs- 
oription. [ ** Siddhantham ’’ 
is not a newspapor.] 


I, S. SATCHIDHANANTHAM PILLAI, hereby declare 
that the Particulars given above are true to the best of my 


knowledge and belief. 


Date: 


(Sd.) S. Satchidanandam Pillai 


26—2—69. 


